திருமலை ஆளந்த - 


- நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








திருமலை ஆனந்த 


நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


11. சந்திரன்‌ 
சேர்மன்‌ மற்றும்‌ மேனேஜிங்‌ டைரக்டர்‌ 
ஈஸ்ட்மேன்‌ எக்ஸ்‌ போர்ட்ஸ்‌, குளோபல்‌ கிளாத்திங்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
திருப்பூர்‌ 


அணிந்துரை 

மகேசனின்‌ சேவை சிறிது செய்தாலும்‌ அது வெகுவாக 
என்றும்‌ அழியா பயன்‌ அளிக்கும்‌ என்பது சாஸ்திரங்களின்‌ 
கூற்று. அதற்க்‌ கொப்ப இந்த சிறிய பதிப்பை அச்சிடும்‌ 
வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு அவன்‌ அருளே தலையாய 
காரணம்‌ என்றால்‌ அது மிகையல்ல. ஆதலினால்‌ இதற்கு 
காரணமாக அமைந்த அனைவருக்கும்‌ எனது நன்றியை 
தெரிவித்துக்‌ கொள்ள கடமை பட்டவனாகிறேன்‌. 


புராணங்கள்‌ போற்றும்‌ தான்தோன்றி திருத்தலங்களில்‌ 
தலையானதும்‌ பக்தர்களின்‌ மனதைக்‌ கவர்ந்ததுமான 
திருப்பதி மலையின்‌ மேல்‌ வீற்றுள்ள வேங்கடேசப்‌ 
பெருமாளின்‌ புகழ்‌ ஈடுஇணையற்றது. இம்மலையின்‌ 
படிக்கட்டுகள்‌ கூட ஸந்நிதானம்‌ உடையவை என்று உயர்ந்து 
தவழ்ந்து வந்து தரிசனம்‌ செய்த பக்தர்கள்‌ பலர்‌ உண்டு, 
பல புராணங்கள்‌ இந்த மகிமையை புகழ்ந்தும்‌ திருமாலின்‌ 
கருணையை போற்றியும்‌ வந்துள்ளன. இவை இந்த 
திருக்கோயில்‌ பழமையையும்‌ மகிமையையும்‌ எடுத்து 


காட்டுவதாக அமைந்துள்ளன. 


இந்த திருத்தலத்திலுள்ள கல்வெட்டுக்களை தமிழாக்கம்‌ 
செய்து அதன்‌ மூலம்‌ இத்திருக்கோயிலுக்கு சேவை செய்த 
அடியார்களின்‌ குறிப்புகளையும்‌, செய்த பணிகளையும்‌ 
மக்கள்‌ எல்லோரும்‌ அறிந்து கொள்ளும்‌ வண்ணம்‌ அச்சிட்டு 
வெளியிட்டால்‌ எவ்வளவு போற்றிவந்தனர்‌ என்பதும்‌ சில 
வரலாற்று விஷயங்களும்‌ தெளிவுபடும்‌. ஆதலால்‌ இந்த 
வெளியீடு, மிகவும்‌ அவசியமானதாகும்‌. இந்த இறை 
பணியில்‌ நானும்‌ சிறிது பங்கேற்பது எனது முன்னோர்கள்‌ 
செய்த புண்ணியம்‌ என்று கருதி, அனைத்து மக்களும்‌ 
பயனுற இந்த வெளியீடு உறுதுணையாக இருக்கும்‌ 
என்பதில்‌ சிறிதும்‌ ஜயமில்லை என்பதால்‌ இப்பணியை 


மேற்கொண்டுள்ளேன்‌. இக்கல்வெட்டுக்களை வாசித்து 


செம்மையாக முன்னுரையும்‌, கருத்துரையும்‌ வழங்கிய 
மைசூர்‌ தமிழ்‌ கல்வெட்டாய்வாளர்‌ முனைவர்‌ 
சூ. சுவாமிநாதனுக்கு என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 

இந்த இறைபணிமை மேற்கொள்ள காரணமாக 
அமைந்த நண்பர்களுக்கும்‌, அன்பர்களுக்கும்‌ 
எல்லாவற்றிலும்‌ மேலான ஏழுமலையானுக்கு எனது இதயம்‌ 
கனிந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டு இந்த 
சேவையின்‌ மூலம்‌ இட்டும்‌ இறையருள்‌ அனைத்து 
மக்களுக்கும்‌ சென்று அதன்‌ மூலம்‌ இறைப்பணி 
செய்வோர்களின்‌ எண்ணிக்கை மேலும்‌ மேலும்‌ 
வளரவேண்டும்‌ என்று எல்லாம்‌ வல்ல திருவேங்கடத்தாணை 


வேண்டிக்‌ கொள்கிறேன்‌. 


நன்றி வணக்கம்‌ 


என்றும்‌ இறைபணியில்‌ 


(என்‌. சந்திரன்‌) 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





சென்ன 

வைணவத்‌ தலங்களுள்‌ தலை சிறந்ததும்‌ மக்களால்‌ 
யெரிதும்‌ போற்றப்படுவதுமான திவ்ய தலம்‌ திருப்பதி 
மலையிலுள்ள ஸ்ரீ வேங்கடசப்‌ பெருமாள்‌ கோயிலாகும்‌. 
காலங்‌ காலமாக ஏராளமான அடியார்‌ கூட்டம்‌ வந்து 
வழிபடும்‌ இருத்தலமிது. இக்கோயிலைப்‌ பற்றி புகழாத 
அடியாரே இல்லை எனலாம்‌. சிறந்த வைணவரடியாரான 
குலசேகராழ்வார்‌ பக்தி மேலீட்டால்‌ தான்‌ பொன்மயமான 
வேங்கடமலையில்‌ பறவையாகவோ, ஒரு செடியாக, 


அருவியாகவோ இருக்க விழைகின்றேன்‌ என்று பாடுகிறார்‌. 


இத்திருத்தலம்‌ தொன்மையானது. கடைச்சங்க காலத்துப்‌ 
யெருங்காப்பியமான சிலப்பதிகாரத்தில்‌ (கி.பி. 2ஆம்‌ 
நூற்றாண்டு) இக்கோயிலைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ உள்ளன. 
காடுகாண்‌ காதையில்‌ கோவலனும்‌ அவன்‌ மனைவி 
கண்ணகியும்‌, உறையூரை விடுத்து மதுரைக்குச்‌ செல்லும்‌ 
வழியில்‌ ஒர்‌ மண்ட பத்தில்‌ தங்கினர்‌. அப்போது மாங்காட்டு 
மறையன்‌ என்ற அந்தணன்‌ கோவலனிடம்‌ தான்‌ காவிரிக்‌ 
கரையிலுள்ள திருவரங்கத்தில்‌ பள்ளிகொண்டுள்ள 
திருமாலையும்‌, சிறந்த அருவிகள்‌ நிறைந்ததும்‌, முகிலை 
முட்டும்‌ வேங்கடமலையில்‌ அழகான சிவந்த கையில்‌ 
பால்வண்ணச்‌ சங்கைக்‌ கையில்‌ தரித்திருப்பவரும்‌ மார்பில்‌ 
பொற்பு அணிந்துள்ளவருமான இறைவனைக்‌ காணச்‌ 
செல்வதாக கூறுகிறான்‌. 


மேலும்‌ இதே காப்பியத்தில்‌ தமிழ்நாட்டின்‌ எல்லையைக்‌ 
குறிப்பிடும்போது வடதிசை நெடியோன்‌ வேங்கடம்‌ 
என்கிறது. இது தமிழகத்தின்‌ வட எல்லையில்‌ 
அமைந்துள்ளதாலும்‌, பண்டைய தமிழ்நாட்டில்‌ இருந்தாலும்‌, 
இங்கு பெரும்பான்மையான கல்வெட்டுக்கள்‌ தமிழ்க்‌ 
கல்வெட்டுக்களேயாகும்‌. இக்கல்வெட்டுக்கள்‌ சமய, சமுதாய, 


யொருளியியலை எடுத்து இயல்‌! ம்‌ வரலாற்றுக்‌ கருவூலம்‌. 


ம 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


இக்கோயிலில்‌ சுமார்‌ 750 கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 
பல்லவ கால கல்வெட்டுக்கள்‌ முதல்‌ விஜயநகர கால 
கல்வெட்டுக்கள்‌ வரை உள்ளன. இவை பெபரும்பாலும்‌ 
தமிழிலேயே உள்ளன. வடமொழியின்‌ உள்ள 
கல்வெட்டுக்கள்‌ கிரந்த எழுத்தில்‌ உள்ளன. இக்கோயிலின்‌ 
தொன்மையையும்‌, புகழையும்‌ ஆராயுங்கால்‌ இன்னும்‌ பல 
கல்வெட்டுக்கள்‌ இருந்திருக்க வேண்டும்‌. அவை எல்லாம்‌ 
பிற்காலத்தில்‌ நடைபெற்ற திருப்பணிமின் போது 
அழிக்கப்‌ பட்டிருக்கலாம்‌. 

இக்கல்வெட்டுக்களின்‌ உதவியோடு நாம்‌ திரு 
வேங்கடத்தையும்‌ அதனைச்‌ சுற்றிய பகுதிகளின்‌ 
வரலாற்றையும்‌ அறிந்து கொள்ளலாம்‌. ஒரு சில 
கல்வெட்டுக்களின்‌ சிறப்பியல்புகளை இங்கு ஆராய்வோம்‌. 


இக்கோயிலின்‌ முதற்‌ பிரகாரத்தின்‌ வடக்குச்‌ சுவரில்‌ 
வெட்டப்பட்ட பரகேசரி இராஜேந்திர சோழரின்‌ கல்வெட்டு 
அதிகாரி கொற்றமங்கலமுடையான்‌, இருச்சுகனுர்‌ 
அவையிலிருந்து கோயிற்‌ கருமமாராயுங்கால்‌ குடவூர்‌ நாட்டு 
வருவாயதிகா ர கடப்பங்குடையானையும்‌ திருவேங்கடம்‌ 
கோமயிற்பணியாளரையும்‌ விசாரித்துள்ளார்‌. இதில்‌ 
திருமுண்டியத்து சபையார்‌ பொன்‌ பெற்றுக்‌ கொண்டு 24 
திருநந்தா விளக்குகளின்‌ 22 விளக்குகள்‌ எரிக்கப்படவில்லை 
என்று கண்டுபிடிக்கப்‌ பட்டது. 

இதற்குப்‌ பரிகாரமாக இருபது பொன்னும்‌ 
கோயிற்பண்டாரத்திலுள்ள மூன்று பொன்னும்‌ சேர்த்து 
இவர்கள்‌ (கன்மிகள்‌) எண்ணைப்‌ பெற்றுத்‌ திருமலைக்கு 
எடுத்துச்‌ சென்று எரிக்க வேண்டும்‌ என்று உத்தரவளித்தார்‌. 
கோயில்‌ பணியாளர்களும்‌ அலுவலர்களும்‌ அவ்வாறே 
கற்பூர விளக்கும்‌, நந்தா விளக்கும்‌ எரிக்க இசைந்துள்ளனர்‌. 

சோழர்‌ காலத்தில்‌ இக்கோயிலுக்கு பல கொடைகள்‌ 


நல்கப்பட்டன. முதல்‌ பராந்தகசோழர்‌ தனது 


லே 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


முப்பத்திரண்டாமாட்சியாண்டில்‌ திருவேங்கடத்து 
நின்றருளின்‌ பெருமானடிகளுக்குக்‌ கொடையளித்துள்ளார்‌. 


முதற்‌ பிரகாரத்தின்‌ வடக்குச்‌ சுவரில்‌ வெட்டப்பட்டுள்ள 
ஒரு கல்வெட்டு பார்த்திவேந்திர பர்மரின்‌ கல்வெட்டும்‌ (எண்‌ 
18) சத்திவிடங்கநாகிய ஸரீ காடுபட்டிகள்‌ மனைவியும்‌ 
பல்லவர்‌ பெற்கடையர்‌ மகளுமான சாமவை ஸ்ரீ 
வேங்கடத்துப்‌ பெருமானடிகளுக்கு பல ஆபரணங்களை 
ஈந்துள்ளார்‌ என்று கூறுகிறது. அவை திருமுடி வயிரம்‌, 
வைரமாலை, வைரக்கடகம்‌, வெள்ளிபிரபை முதலியன. 

திருவேங்கடமுடையானுக்கு பன்னெடுங்காலமாக 
ஏராளமான கொடைகள்‌ வழங்கப்‌ பட்டுள்ளன. இதனைச்‌ 
சரிபார்த்து அவ்வப்போது தணிக்கை செய்வது வழக்கமாக 
இருந்தது. இதற்குத்‌ திருவேங்கடத்து அவையாரே 
இக்கொடைகளுக்குப்‌ பொறுப்பானவர்‌. இதில்‌ ஏதாவது 
தவறு நிகழ்ந்தால்‌ அது கண்டுபிடிக்கப்பட்டு, தவறுகள்‌ 
சரிசெய்யப்பட்டு நிவந்தங்கள்‌ நிறைவேற்றப்பட்டன. சோழ 
மண் டலத்திவிருந்து வெகு தொலைவிலுள்ள திரு 
வேங்கடத்துக்‌ கோயிலையும்‌ சோழ அரசு கண்காணித்தது. 


மேலே கூறப்பட்ட சாமைவையார்‌ ஸ்ரீ வேங்கடனிடத்து 
பெரிதும்‌ அன்பும்‌ பக்தியும்‌ பூண்டவர்‌. இவர்‌ வெள்ளியால்‌ 
மணவாளப்‌ பெருமானின்‌ உருவத்தை எழுந்தருளி 
வித்துள்ளார்‌. இதற்கு மார்கழி மாதம்‌ ஏழு நாட்கள்‌ ஏகாதசி 
வைபவத்தைக்‌ கொண்டாடுவதற்குத்‌ திருச்சுகனூர்‌ 
அவையாருக்கும்‌ கோயிலுக்கும்‌ பொன்‌ அளித்துள்ளார்‌. 
வரிவிலக்கிற்கும்‌ வகை செய்துள்ளார்‌. (எண்‌ 15). இதனைக்‌ 
கைக்கொண்ட திருவேங்கடத்து அவையாரே எல்லா 
வைபவங்களையும்‌ நடத்துவதாக சாமைவைக்கு உறுதி 
கூறியுள்ளார்‌. 

இத்திருக்கோயிலில்‌ பல தரப்பட்ட மக்கள்‌ வந்து 
வழிபாடு செய்துள்ளார்‌. ஒரு கல்வெட்டு (எண்‌ 88 ஏ) 


மே 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


தஞ்சையையாண்ட யாதவமன்னன்‌ நறுமணம்‌ சூழ்ந்த 


வடவேங்கடநாதனுக்கு திருக்கைமலர்‌ ஈந்துள்ளார்‌ என்கிறது. 


சோழ மன்னர்கள்‌ சிறந்த பக்திமான்களாக இருந்தாலும்‌, 
அவர்களின்‌ கல்வெட்டுக்கள்‌ குறைந்த அளவிலேயே 
உள்ளன. தங்களது ஆட்சியிலிருந்தது வெகு 
தொலைவிலுள்ள ஒரு வைணவக்‌ கோயிலுக்கு செல்ல 
அவகாசமின்மையே இதற்குக்‌ காரணம்‌, ஆனால்‌ அவர்கள்‌ 
இக்கோயிலுக்கு நன்மையே புரிந்துள்ளார்கள்‌. 

விஜயநகர்‌ காலத்தில்‌ இக்கோயில்‌ மேன்மையடைந்து 
திறப்புற்றது. இம்மாமன்னர்களும்‌, மற்றவர்களும்‌ அளித்த 
கொடைகள்‌ பலப்பல. வைணவம்‌ இவர்கள்‌ காலத்தில்தான்‌ 
புத்துயிர்‌ பெற்றது என்றால்‌ அது மிகையாகாது. இவர்கள்‌ 
காலத்தில்‌ இத்திருக்கோயிவில்‌ ஏற்படுத்திய பூசனைகளும்‌, 
விழாக்களும்‌, அமுது படையல்களும்‌ ஏராளம்‌. கொடைகள்‌ 
தாராளமாக நல்கப்பட்டன. சாளுவநரசிம்மர்‌, 
கிருஷ்ணதேவராயர்‌, அச்சுதராயர்‌, சதாசிவராயர்‌ போன்ற 
அரசர்களும்‌, இவர்களது குடிமக்களும்‌ இக்கோயிலைப்‌ 
யெரிதும்‌ புரந்தனர்‌. ஒரு சில கல்வெட்டுக்களைக்‌ காண்பது 
ஏற்புடையது. 

ஒரு கல்வெட்டு சாளுவநரசிம்மரது (எண்‌ 20). இதன்‌ 
காலம்‌ இ.பி. 1469. இது திருமலைக்‌ கோயில்‌ தானத்தார்‌ 
கந்தாடை இராமானுஜ ஜய்யங்காருக்குச்‌ செய்து கொடுத்த 
ஒர்‌ ஒப்பந்தத்தைக்‌ குறிப்பிடுகிறது. இவர்‌ தினமும்‌ 
அர்த்தசாமத்தில்‌ இறைவன்‌ அமுது செய்தருளும்‌ போது 
இரண்டு திருப்போனகம்‌ படைக்க தம்முடைய பொருளிட்டு 
கோயிலுக்கு உரிமையான திரு வேங்கடநல்லூரில்‌ கால்வாய்‌ 
வெட்டி அந்த நீரை கொண்டு பாணகம்‌ என்ற ஊரில்‌ 
பயிர்செய்து விளைந்த விளைச்சலைக்‌ கோவிந்தப்‌ 
பெருமாளுக்கு அமுது செய்தபிறகு இராமாநுஜ கூடத்தில்‌ 
வரும்‌ அடியார்களுக்கு விநியோகிக்க வகை செய்துள்ளார்‌ 
என்கிறது. 





மம்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


மற்றொரு கல்வெட்டும்‌ (எண்‌ 30) இதே காலக்‌ 
கட்டத்தைச்‌ சார்ந்தது. திருமலை தானந்தார்‌ அதிராஜாவிற்கு 
அளித்த ஒர்‌ ஒப்பந்தத்தைக்‌ குறிப்‌ பிடுனெறது. இவர்‌ 
ஆயிரம்‌ பணம்‌ கொடையாக அளித்துள்ளார்‌. இது 
கோயிலுக்கு உரிமையான கலிதரமங்கலம்‌ என்ற 
கிராமத்திலுள்ள ஏரியில்‌ முதலீடு செய்யப்பட்டு இதிலிருந்து 
பெறப்படும்‌ விளைச்சலைக்‌ கொண்டு இறைவனுக்கு 
நித்தமும்‌ திருப்போனகம்‌ தன்‌ பெயரில்‌ வழங்க வகை 
செய்யப்பட்டுள்ளது. இறைவனுக்கு வழங்கப்பட்ட பின்னர்‌ 
கொடையாளிக்கு நாலில்‌ ஒரு பங்கு அளித்து மீதமுள்ளதை 
வழிபாட்டின்போது மற்றவர்களுக்கு அளிக்கப்பட 
வேண்டும்‌ என்று கூறப்பட்டுள்ளது. 

இதே போன்று சாளுவ குண்டுராஜாவின்‌ மகனான 
திம்மரச உடையார்க்குத்‌ திருமலை தானத்தார்‌ செய்து 
கொடுத்த ஒர்‌ ஒப்பந்தத்தைப்‌ பற்றி ஒரு கல்வெட்டு (எண்‌ 
48) குறிப்‌ பிடுன்றது. இவர்‌ நரசிங்கராஜ உடையாரின்‌ 
நலத்திற்காக இறைவன்‌ திருவேங்கட முடியானுக்கு தினமும்‌ 
நான்கு முறை திருப்போனகம்‌ வழங்குவதற்கு அந்நீரை 
கோயிலுக்கு உரிமையான அவிலரவிமில்‌ உள்ள 
நிலத்திற்குப்‌ பாயவிட்டு அதனால்‌ வளரும்‌ பயிரை 
கோயிற்பண்டாரத்தில்‌ முதலாகச்‌ செலுத்தி அதனை 
இறைவனுக்கு அளிக்க வேண்டும்‌ என்றும்‌, அவ்வாறு 
படைத்த, உணவைக்‌ கொடையாளியின்‌ அறமாகக்‌ கோயில்‌ 
திருநந்தவனம்‌ பயிர்செய்யும்‌ அடியாரும்‌, தானத்தாரும்‌ 
பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌ என்று கூறுறைது. 

இக்கல்வெட்டுக்கள்‌ திருமலைக்கோயிலின்‌ பொருளாதார 
நிலையை தெற்றென உணர்த்துகின்றன. திருமலை 
திருப்பதியில்‌ இக்கோயிலுக்கு உரிமையான நிலங்கள்‌ 
இருந்தான. மேலும்‌ அருகாமையில்‌ அவிலாலீ), இருச்சானுர்‌, 
கொற்றமங்கலம்‌, கூறை (எண்‌ 18) போன்ற இடங்களிலும்‌ 
கோயிலுக்கு உரிமையான நிலங்கள்‌ இருந்தன. விவேகமும்‌, 


ep 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


தீர்க்ககரிசனமுள்ள கோயில்‌ தானத்தார்‌ இந்நிலங்களை 
அப்படியே தரிசாகப்‌ போட்டுவைக்க வில்லை. அதனைத்‌ 
திருத்தி, விளைநிலமாக மாற்றி பொருளாதார மேம்பாட்டுக்கு 
வழிவகுத்தனர்‌. 

திருப்பதியில்‌ நீர்பாசன வசதி பெருக இக்கொடைகள்‌ 
மூலாதாரமாக இருந்தன. கோயிலில்‌ நடத்தப்படும்‌ 
விழாக்களுக்கும்‌, பூசைகளுக்கும்‌, படையல்களுக்கும்‌ 
நிலையான வருவாயே காரணமாகும்‌. கொடையாளிகள்‌ 
நிலத்திலே, நீரிலோ, முதலீடு செய்யாமலிருந்தால்‌ 
கோயிலில்‌ இவ்வளவு உணவு படையல்களேோ, 
திருவிழாக்களோ நடந்திருக்க வாய்ப்பில்லை. இ.பி. 16 ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்து கொடைகள்‌ பெருகக்‌ கோயிலின்‌ 
செம்மையான நிருவாக அமைப்பும்‌, பெருகிவரும்‌ 
இக்கொடைகளைப்‌ பெற்றுக்கொண்டு இதனை இலாபகர 
வழியில்‌ முதலீடு செய்து கோயிலுக்கு நிலையான 
வருமானம்‌ வர வழி செய்தது. பல தரிசுநிலங்கள்‌ 
திருத்தப்பட்டன. ஆறுகள்‌ வெட்டப்பட்டன. கால்வாய்கள்‌ 
தோண்டப்பட்டன. கிணறுகள்‌ குழிக்கப்பட்டன. குளங்கள்‌ 
சுத்தம்‌ செய்யப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டன. இதனால்‌ 
நீர்பாசன வசதி சரமைக்கப்பட்டதோடு விளைச்சலும்‌ 
பெருகின. இதனையறிந்து கொண்ட கொடையாளிகள்‌ 
தங்களது கொடைகளை இதுபோன்ற ஆக்கப்‌ பூர்வமான 
பணிகளில்‌ ஈடுபடுத்திக்‌ கொண்டனர்‌. தங்கள்‌ பெயர்களில்‌ 
கோயில்களில்‌ நித்தம்‌ அமுதுபடி, பூசனை (எண்‌ 3) பிறந்த 
நாள்கள்‌ வைபம்‌ (எண்‌ 389), திருப்போனகப்‌ படையல்‌ (எண்‌ 
4) வைகா௫ூ, ஆனித்திங்கள்‌ பூசனை மற்றும்‌ படையல்‌ (எண்‌ 
8 எண்‌ 25), மகரசங்கிராந்தி வழிபாடு (எண்‌ 28), 
மணவாளப்‌ பெருமாளுக்கு நித்த நிமந்தங்கள்‌ (எண்‌ 13), 
சிறப்புச்‌ சந்தி முதலிய பல வழிபாட்டு பூசனைகளை 
ஏற்படுத்தினர்‌. பல பதிய தெய்வங்களும்‌ கடவுள்களும்‌ 


உருவாக்கப்பட்டன. இதனால்‌ பலருக்கும்‌ வேலை வாய்ப்பு 


டது 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


இடைக்க ஏதுவாயிற்று. மடங்களும்‌ மாத்திர்கள்‌ விடுதிகளும்‌ 


கட்டப்பட்டன. 


இறைவனுக்குப்‌ படைக்கப்பட்ட உணவு பக்தாதிகளு 
க்கும்‌, யாத்ரீகர்களுக்கும்‌ வழங்கப்பட்டன. கொடையாளிக்கு 
அளிக்கப்பட்ட மிகுதியான உணவு விற்கப்பட்டதாக ஓர்‌ 
ஆய்வாளர்‌ கருதுகிறார்‌. இவ்வாறு ஏற்படுத்திய நிலங்களும்‌, 
கொடைகளும்‌ இக்கோயிலை ஒரு பெரும்‌ பொருளாதார 
மையமாக உருவெடுக்கச்‌ செய்தது. திருமலைக்கோயில்‌ 
வளமிகுந்த கோயிலாக மாற்ற விசயநகர காலத்தில்‌ 
ஏற்படுத்திய இவ்வறக்‌ கட்டளைகளே என்றால்‌ அது 
மிகையாகாது. 

மற்றொரு கல்வெட்டும்‌ பொருளாதார வரலாற்றுக்கும்‌ 
பயன்‌ படுவது. (எண்‌ 28ஏ) திருமலை தானத்தார்‌ சோமநாத 


தீக்ஷிதர்‌ என்ற அந்தணருக்கு செய்து கொடுத்த ஒரு 
உடன்பாட்டைக்‌ கூறுகின்றது. (எண்‌ 25ஏ). இவர்‌ 





கோயிலுக்கு உரிமையானதும்‌ அந்தணர்களின்‌ 
பிழைப்பிற்காகவும்‌ ஒதுக்கப்பட்டுள்ள நிலத்தைக்‌ 
கோயிலிடமிருந்து வாங்கி கோயிலுக்கே கொடையாக 
அளித்துள்ளார்‌. இந்நிலத்தின்‌ மீது வசூலிக்கப்படும்‌ 
வரிகளான கார்கோடை, கடமை, இவையிற்றுக்கு ஈடாகத்‌ 
தினமும்‌ இறைவனின்‌ உணவு படையலுக்காக ஒரு ஏற்பாடு 
செய்துள்ளார்‌. அதனைத்‌ தனக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ காலைச்‌ 
சந்தி வழிபாட்டின்போது பகிர்ந்தளிக்கப்‌ படவேண்டும்‌ 
என்று நிபந்தனை விதித்துள்ளார்‌. 

இக்கல்வெட்டானது மிகவும்‌ முக்கியமானது. கோயில்‌ 
நிலத்தை அந்தணருக்கு விற்றாலும்‌ நிலம்‌ 
கோயிலிடத்தில்தான்‌ உள்ளது. நிலத்திற்கான வரிகள்‌ இவர்‌ 
கோமிலுக்கு அளிப்பதற்கு ஈடாக ஒரு சந்தி வழிபாடு 
ஏற்பாடு செய்துள்ளார்‌. கோயிலுக்கு நிலம்‌, நிலத்திற்கான 
தொகை, மேலும்‌ சந்திவழிபாடு முதலியன கிட்டியுள்ளன. 





ம 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


மேலும்‌ உணவானது கொடையாளிக்கு அளித்தது போக 
மீதமிள்ளது மற்ற கோயில்‌ பணியாளர்களுக்கு 
அளிக்கப்‌ பட்டுள்ளது. கல்வெட்டுக்களை ஆராயுங்கால்‌ கி.பி. 
1456 லிருந்து கி.பி. 7570 வரை இக்கோயிலுக்கு 
ஏராளமான நிலங்களும்‌ பொருளும்‌ அளிக்கப்பட்டு 
கொடையாளிகளின்‌ பேரில்‌ ஏராளமான சந்தி வழிபாடுகள்‌ 
ஏற்பாடு செய்யப்பட்டன. இவை கோயிலைப்‌ 


பொருளாதார ரீதியில்‌ வலுவடையச்‌ செய்தன. 

பெருமளவில்‌ உணவு தயாரிக்கப்பட்டு பக்கதர்களுக்கும்‌, 
கோயில்‌ ஊழியர்களுக்கும்‌ அளிக்கப்பட்டன. பக்தாதிகள்‌ 
நலனுக்காக கட்டப்பட்டுள்ள விடுதியான இராமாநுஜ 
கூடத்தில்‌ இது எல்லோருக்கும்‌ அளிக்கப்பட்டன. ஒரு 
மக்கள்நல்‌ அரசைத்‌ திருமலை திருப்பதியில்‌ காண முடிகிறது. 

இருட்டிணதேவராயரின்‌ கல்வெட்டுக்களும்‌ பல 
இக்கோமிலிலே உள்ளன. இவர்‌ ஏழு முறை 
திருவேங்கடத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டுள்ளார்‌. 
அவ்வமயம்‌ அவர்‌ ஏராளமான கொடைகள்‌ நல்கியுள்ளார்‌. 
இவர்‌ ஒவ்வொரு முறையும்‌ போரில்‌ வென்று வெற்றிவாகை 
சூடித்‌ திரும்புங்கால்‌ வேங்கடவனை வழிபடுவது இவர்‌ 
வழக்கம்‌ என கருதவேண்டியுள்ளது. 


முதற்‌ பிரகாரத்தின்‌ வடக்குச்‌ சுவரிலுள்ள ஒரு கல்வெட்டு 
தெலுங்கு மொழியில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. (எண்‌ 1) 
மன்னரின்‌ (இ.பி. 1512) அரசியார்‌ சின்னாஜி அம்மன்‌ 
திருமலைக்குச்‌ சென்று ஒரு யொற்பாத்திரத்தை ஈந்துள்ளார்‌. 
இதனைக்‌ கன்னட மொழியிலும்‌ வெளியிட்டுள்ளார்‌. இதே 
சமயத்தில்‌ மன்னரும்‌ திருவேங்கடநாதனுக்கு மணிகள்‌ பதித்த 
கிரீடமும்‌ ஆபரணங்களும்‌ அளித்துள்ளார்‌. (எண்‌ 5) அடுத்த 
வருடம்‌ (இ.பி. 7572) மன்னர்‌ இறைவனுக்கு விலையுயர்ந்த 
மாணிக்க கற்களும்‌, முத்துக்கள்‌ பதித்த ஆபரணங்களும்‌ 
ஈந்துள்ளார்‌ (எண்‌ 24ஏ). 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





இருட்டினதேவராயரின்‌ கன்னடக்‌ கல்வெட்டு ஒன்று 
(எண்‌ 38) இவரது வாயிற்காவலாளி நரசய்யனும்‌ அவனது 
குடும்பத்தினரும்‌ எப்போதும்‌ இறைவனை வழிபடுபவர்கள்‌ 
என்கிறது. 


மன்னரின்‌ இக்கொடைகள்‌ இவரது இறையன்பைத்‌ 
தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு போரிலும்‌ வெற்றிபெற்று 
திரும்புங்காலைமில்‌ இவர்‌ திருவேங்கடத்துக்கு வந்து 
கொடையளிப்பதை நோக்குங்கால்‌ இவை போரில்‌ கிடைத்த 
பொருள்களாக இருக்கலாமோ என்ற எண்ணம்‌ எழுகின்றது. 
இவர்‌ காலத்தில்‌ வேங்கடம்‌ ஒரு அற்புதத்‌ தலமாய்‌ இருந்தது. 
ஏராளமான அடியார்கள்‌ வந்து வணங்கும்‌ திருத்தலமாக 
விளங்கியது. பலதரப்பட்ட மக்கள்‌ அளித்த கொடையுடன்‌ 
தான்‌ ஈந்த கொடைகளும்‌ மன்னருக்கு பெருமை சேர்த்தது. 
இவரது வருகை, வழிபாடு, கொடை, போன்றவை இவரது 
இறையாண்மைக்கு, ஏற்றமளித்ததோடு மட்டுமின்றி 
மக்களையும்‌ ஈர்த்தன. ஹம்பியிலிருந்து 
நெடுந்தொலைவிலுள்ள இருமலைப்‌ பிரதேசங்களில்‌ தனது 
ஆட்சியை வலுவுறச்‌ செய்யவும்‌, மக்களிடத்தில்‌ தனது 
இறையண்மையை பரப்பவும்‌ மன்னர்‌ ஆண்ட உத்தி என்று 
கொள்வதில்‌ தவறில்லை. 

திருப்பதி இருமலைக்‌ கல்வெட்டுக்களில்‌ அடியார்கள்‌ 
வத்து தங்குவதற்கு இராமாநுஜ கூடம்‌ என்ற பயணி விடுதி 
இருந்ததைக்‌ கல்வெட்டுக்கள்‌ காட்டுகின்றன. 
விழாக்காலத்திலும்‌ மற்ற நாட்களிலும்‌ வரும்‌ அடியார்களுக்கு 
உணவும்‌, உறைவிடமும்‌ வழங்கப்பட்டன. இதனைக்‌ 
கோயில்‌ நிர்வாகமே நடத்தியிருக்கலாம்‌. விஜயநகர்‌ 
அரசர்கள்‌ காலத்தில்‌ இதனின்‌ மேலாளர்‌ கந்தரடை 
இராமாநுஜ அய்யங்கார்‌ என்பார்‌ என்று ஒரு கல்வெட்டு 
தெரிவிக்கின்றது. (எண்‌ 29ஏ) கோயிலில்‌ இறைவனுக்கு 
உணவு படைத்த பின்பு அதனை இராமாநுஜ கூடத்திலுள்ள 


CD 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


வைணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாகப்‌ பல 
கல்வெட்டுக்கள்‌ இயம்புகின்றன. 

ஒரு கல்வெட்டு சுவையானது. (எண்‌ 27) விஜய 
நகரமன்னர்‌ நரசிம்மர்‌ காலத்தில்‌ (கி.பி. 1457) நரசிம்ம 
பெருமாள்‌ கோயிலின்‌ நடன மங்கையுமான வேங்கடவல்லி 
தன்னுடைய பெயரில்‌ இறைவனுக்கு உணவு 
படையலுக்காக ஆயிரம்‌ பணம்‌ அளித்துள்ளார்‌. 
பலதரப்பட்ட மக்களும்‌ மனமுவந்து கொடைகளை அளித்தது 
குறித்து கல்வெட்டுக்கள்‌ இயம்புகின்றன. 

இறைவனுக்கு படைக்கப்பட்ட பணியாரங்கள்‌ பல 
கல்வெட்டுக்களில்‌ கூறப்பட்டுள்ளன. திருக்கண்ணாமடை, 
திருப்போனகம்‌, சற்கரையமுது, கறியமுது, பெரிய அப்பம்‌, 
சீடை, அக்காளிபிரசாதம்‌ போன்ற உணவு வகைகளை 
பெரிய அளவில்‌ தயாரிக்க பெரிய மடைப்பள்ளி 
இருத்திருக்க வேண்டும்‌. இவ்வுணவுகளைத்‌ தயாரிக்க 
பணியாளர்கள்‌ இருந்திருக்கவேண்டும்‌. பெரிய 
மடைப்பள்ளியும்‌, ஏராளமான மடையர்களும்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌. 

இக்கல்வெட்டுக்கள்‌ மக்கள்‌ அளித்த கொடைகளை 
இயம்பும்‌ வெறும்‌ அவணமில்லை. மக்களின்‌ பக்தி உணர்வு 
மேலீட வைய்யகம்‌ வாழ அன்புடன்‌ இவற்றை 


வேங்கடமுடையானுக்கு அளித்துள்ளனர்‌. 
இராத வினையெல்லாம்‌ தீர்த்து வைப்பான்‌ கோவிந்தன்‌ 


என்ற மக்களின்‌ நம்பிக்கையையும்‌ இருவேங்கடமாமலை 
என்றுமே தொழ நம்வினை ஒயுமே என்ற ஞானியான 
நம்மாழ்வாரின்‌ திட நம்பிக்கையையும்‌ தாண்‌ 
இக்கல்வெட்டுக்களின்‌ பிரதிபிலிக்ன்றன.. வேங்கடவனின்‌ 
ஒவ்வொரு அசைவுக்கும்‌ ஒர்‌ பூசனை ஏற்பாடு செய்துள்ள 
பக்தாதிகளின்‌ மாண்புதான்‌ என்னே ! மலைக்கினிய 
பெருமாநும்‌ (எண்‌ 39) அவரது நாச்சிமாரும்‌ 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





திருப்பூமண்டத்தில்‌ வந்துத்‌ தங்குங்கால்‌ அவர்களின்‌ 
நீராடலுக்கும்‌, உணவுபடையலுக்கு ஸ்ரீ வைணவரான 
திருக்கவிகன்றிதாஸரின்‌ கொடைபக்தி மேலீட்டால்‌ 
விளைந்ததல்லவா ? இதே பக்திதான்‌ மல்லண்டையர்‌ 
என்பார்‌ தினமும்‌ (எண்‌ 40) தன்பெயரில்‌ இரு வேளை 
திருவேங்கடமுடையானுக்கு உணவு அளிக்க கோயிலுக்கு 
உரிமையான பாடி என்ற கிராமத்திலுள்ள நிலத்திற்கு 
நீர்பாய ஆறு வெட்டுவித்துள்ளார்‌. இறைவனுக்குப்‌ படைத்த 
உணவு வகைகளை மல்லண்டையருக்கும்‌ மற்ற 
அடியார்களுக்கும்‌ வழிபாட்டு வேளையில்‌ வழங்க ஏற்பாடு 
செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இவைப்‌ போன்றே 
வேங்கடவனின்‌ அடியார்கள்‌ இச்சுவை தவிர யான்போய்‌ 

இந்திரலோகம்‌ ஆளும்‌ 

அச்சுவை பெரினும்‌ வேண்டேன்‌. 

என்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின்‌ மனநிலையே 
இக்கெொடையாளிகளும்‌ பெற்றிருந்தனர்‌. 
இக்கல்வெட்டுக்களை பக்தி மனநிலையுடன்‌ ஆய்வது 
இன்றியமையாதது. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





1 


கிருஷ்ணதேவராயரின்‌ திருமலைக்‌ கல்வைட்டூ 


இடம்‌ : முதற்பிராகாரத்தின்‌ வட சுவர்‌ 
குலம்‌. : விஜய நகரம்‌ மன்னர்‌ : 
கிருஷ்ணதேஹாயர்‌ 


காலம்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


வாழி : தெலுங்கு 


: சக வருடம்‌ 1434 எழுத்து : தெலுங்கு 


கி.பி. 1513 


கிருஷ்ண தேவராயரின்‌ அரசியார்‌ சின்னாஜி 
அம்மன்‌ திருமலைக்குச்‌ சன்று, கடவுள்‌ 
திருவேங்கடநாதனுக்கு சமர்ரிக்கப்படும்‌ 
ஊாருள்களை வைத்துக்கொள்ள ஓர்‌ 
பொற்பாத்திரம்‌ நல்கியுள்ளார்‌. 


: திருமலைக்கல்்‌வவட்டூக்கள்‌. 


தொகுதி. 3. எண்‌. 41. 





மலை னந்‌ லைய கல்வெட்டுக்கள்‌ 
ரு ஆனந்த 





2 


கிருஷ்ணதேஹாயரின்‌ திருமலைக்‌ கல்வொடடு 


இடம்‌ 
சூலம்‌ 
மன்னர்‌ 
ஹாழி 
காலம்‌ 


எழுத்து 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


: மூதற்பிராகாரத்தின்‌ வட சுவர்‌ 
: விஜய நகரம்‌ 

: கிருஷ்ணதேவராயர்‌ 

: கன்னடம்‌ 

: சக வருடம்‌ 1434, கி.பி.1513 


: கன்டைம்‌ 


கிருஷ்ண தேஹாயரின்‌ அரசியாரான சின்னாஜி 
அம்மன்‌ திருவேங்கட நாதனுக்கு ஒரு பாத்திரம்‌ 
கொடையாக அளித்துள்ளார்‌. 


: திருமலைக்கல்ஸட்டுக்கள்‌. 


தொகுதி. 3. எண்‌. 42 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


2-A 


கி * றி ஓ க்‌ உ. ° டு 
இடம்‌ : முதல்‌ ஜகதி. ஊக்கு 

குலம்‌ : விஜய நகரம்‌ 

காலம்‌ : கி.பி. 15ஆம்‌ நூற்றாண்டு 

மொழி தமிழ்‌ 


எழுத்து :தமிழ்‌ 


குறிப்புரை : இது இறைவனுக்கு உணவ படையலுக்காக 
அப்பம்‌ அமுது செலுத்தப்பட வேண்டியது என்றும்‌, 
பின்னர்‌ அதனை கோயிற்‌ கருவூலத்தில்‌ சேர்க்க 
வேண்டும்‌ என்கிறது. 


சான்று : ஆண்டறிக்கை - 2009. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வளட்டு 


இடம்‌ : 
காலம்‌ . : 
அரசன்‌ : 
ஹாழி 
குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


முதற்‌ பிராகாரத்தின்‌ வடக்குச்‌ சுவர்‌. 
௪௧ வருடம்‌ 1868; கி.பி. 1446. 


சாளுவ எர்ர கம்பய தேவமகாராஜா. 


: தமிழ்‌; எழுத்து: தமிழ்‌ 


வாரிய மல்ல தேவ மகாராஜாவிற்கு 
மநீவைஷ்ணவர்கள்‌ அளித்த ஓர்‌ ஒப்புதலைக்‌ 
குறிக்கின்றது. இவர்‌ கோயிற்‌ பண்டாரத்தில்‌ 
ஆயிரம்‌ பணம்‌ செனுத்தியுள்ளார்‌. இதிலிருந்து 
வெறும்‌ வட்டியிலிருந்து இறைவனுக்கு நித்தமும்‌ 
தன்‌ வரில்‌ பயமாக) திருப்போனகம்‌ அமுது 
சைய்ய ஹய்‌, பயறு, தயிர்‌, கறிகாய்‌, உப்பு, மிளகு 
முதலியவைகளைப்‌ வற்று பண்டாரத்தில்‌ 
சலுத்தப்பட வேண்டியது என்றும்‌, படைத்த 
உணவ வகைகளை சந்தி அடைப்பிலே 
பூசனைக்குப்‌ பிறகு) எசலவழிக்க வேண்டும்‌ 
என்றும்‌ கஷப்பட்டுள்ளது. 


: திருமலைக்‌ கல்வெட்டுக்கள்‌ - தொகுதி 1 


எண்‌. 210. பக்கம்‌ 211. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





3-A 


அச்சுதராயரின்‌ திருமலைக்‌ கல்வைட்டூ 


குலம்‌ 


காலம்‌ ட 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


: மூதற்பிராகாரத்து பத்ம பட்டை 

: விஜய நகரம்‌ அரசன்‌ : அச்சுதராயர்‌ 
சக வருடம்‌ 1454 வாழி : தமிழ்‌ 
கி.1ி. 1532 எழுத்து : தமிழ்‌ 
திருமலைக்கோயில்‌ தானத்தார்‌ 


ஒநடூங்குன்றத்தில்‌ வசிக்கும்‌ துவாராயபதி 
வேளாரின்‌ மகனான பிழை பொறுத்தாருக்கு 
செய்து குடுத்த ஓர்‌ ஒப்பந்தத்தைக்‌ 
குறிப்பிடுகின்றது. இவர்‌ ஒவ்வவாரு திங்களிலும்‌ 
தான்‌ பிறந்த உத்திரநட்சத்திரத்தினன்று 
மலைக்கினி௰ ஸஊருமாளுக்கு பல்வகையான 
உணவு வகைகளைப்‌ படைக்க 5000 நற்பணம்‌ 
நல்கியுள்னார்‌. இப்பணத்திலிருந்து வளரும்‌ 
வட்டியிலிகுந்து பல்வகையான உணவு 
வகைகளை படைக்க ஒப்புக்காண்டூள்ளனர்‌. 
இதற்குத்‌ தேவையான பொருட்களையும்‌ 
பின்னர்‌ இறைவனுக்குப்‌ படைக்கப்பட்ட உணவு 
வகைகளை பகிர்ந்தளிப்பது பற்றியும்‌ 
விணிக்கிறது. 


: திருமலைத்‌ திருப்பதி கல்வடடுக்கள்‌. 


தொகுதி. 4. எண்‌. 15. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


4 


சாளுவ நரசிம்மரின்‌ திருமலைக்‌ கல்வைட்டூ 


இடம்‌ 
குலம்‌ 


காலம்‌ 


: முதற்பிராகாரத்தின்‌ வட சுவர்‌ 
: விஜய நகரம்‌ அரசன்‌ : நரசிம்மன்‌ 


: சக வருடம்‌ 1389 வாழி தமிழ்‌ 


கி.பி. 1467 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை :திகுமலை தானத்தார்‌ கிம்மய்ய 


ஆதாரம்‌ 


தேவமகாராஜாவுக்கு ய்து எகாடூுத்த ஓர்‌ 
ஒப்பந்தத்தைக்‌ குறிக்கிறது. இவர்‌ தனது 
வாருளை மூதலீட்டு செய்து நிலத்தில்‌ ஒர்‌ ஏரி 
வட்டியுள்ளார்‌. இதிலிருந்து விளையும்‌ 
தானியாங்களைக்‌ கொண்டு தம்முடைய வயறில்‌ 
இரு திருப்போனகம்‌ அமுது செய்தருளுவதற்கு 
வகை செய்துள்ளார்‌. திருப்போனகம்‌ 
தயாறிப்பதற்குத்‌ தேவையான ஊாருள்களையும்‌ 
இக்கல்ஷட்டூ குறிக்கின்றது. 


: திருமலைக்‌ கல்ஷொட்டுக்கள்‌ 


தொகுதி 2. எண்‌. 27. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


கிருஷ்ணதேஷாயரின்‌ திருமலைக்‌ கல்வெட்டு 


இடம்‌ 
குலம்‌ 


காலம்‌ 


குறிப்புரை 


ஆதாரம்‌ 


: மூதற்பிராகாரத்தின்‌ வட சுவர்‌ 
: விஜய நகரம்‌ அரசன்‌ : கிருஷ்ணதேஹாயர்‌ 
: சக வருடம்‌ 1434; வாழி : தெலுங்கு 


கி.பி. 1512 எழுத்து : தெலுங்கு. 


: மன்னர்‌ திருவேங்கடநாதனின்‌ 


திருக்கோயிலுக்குச்‌ சென்று மணிகள்‌ பதித்த 
கிரீடமும்‌, மற்ற ஆபரணங்களும்‌, 
இறைவனுக்களித்தார்‌. கற்களின்‌ எடை 
குறிக்கப்பட்டூள்ளன. 


: திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 


தொகுதி 3. எண்‌. 32. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


கிருஷ்ணதேவராயரின்‌ திருமலைக்‌ கல்வெட்டு 


இடம்‌ 
குலம்‌ 


காலம்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


: முதற்பிராகாரத்தின்‌ வட சுவர்‌ 
: விஜய நகரம்‌ அரசன்‌ : கிருஷ்ணதேஹாயர்‌ 
: சக வருடம்‌ 1434; வாழி : கன்னடம்‌ 


கி.பி. 1512 எழுத்து : கன்னடம்‌ 


கிருஷ்ணதேஹாயரின்‌ அறசி சின்னாஜி அம்மன்‌ 
திருமலைக்கு வருகைதந்து 
திருவேங்கடநாதனுக்கு அளித்துள்ள 
ஸஊஸாருள்களை வைத்துக்கொள்ள ஒரு 
வாற்பாத்திரம்‌ அளித்துள்ளார்‌. - 


: திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 


தொகுதி 8. எண்‌. 45. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


7 


கிருஷ்ணதேவராயரின்‌ திருமலைக்‌ கல்வட்டூ 


இடம்‌ 
குலம்‌ 


காலம்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


: முதற்பிராகாரத்தின்‌ வட சுவர்‌ 
: விஜய நகரம்‌ அரசன்‌: கிருஷ்ணதேஹாயர்‌ 


: சக வருடம்‌ 1454; வாழி : கன்னடம்‌ 


கி.பி. 1512 எழுத்து: கன்னடம்‌ 


கிருஷ்ணதேவராயரின்‌ அரசி திருமலதேவி 
திருமலைக்குச்‌ சென்று வழிபாடு இறைவனுக்கு 
படைக்கப்பட்ட வாருள்களை வைத்துக்கொள்ள 
ஒரு ஊாற்பாத்திரத்தை தந்துள்ளார்‌. இதன்‌ எடை 
குறிக்கப்பட்டுள்ளது. 


: திருமலை திருப்பதி கல்வாடடுக்கள்‌ 


தொகுதி 3. எண்‌. 52. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


குலம்‌ 


காலம்‌ 





திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வவட்டு 

 முதற்பிராகாரத்தின்‌ வட சுவர்‌ 

: விஜய நகரம்‌ 

: சக வருடம்‌ 1368; வாழி : தமிழ்‌ 
கி.பி. 1446 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை கோயிற்‌ தோட்டமான பங்கயச்‌ எசல்வியை 


ஆதாரம்‌ 


நீர்வகிக்கும்‌ எம்வாருமான்‌ ஜீயருக்கு 
திருமலைக்கோயிழ்‌ தானத்தார்‌ ய்து கொடூத்த 
ஒர்‌ ஒப்ந்தத்தைக்‌ குறிக்கின்றது. இவர்‌ கோயிற்‌ 
கருவூலத்தில்‌ ஆயிரம்‌ பணம்‌ செலுத்தியுள்ளார்‌. 
இதிலிருந்து வளரும்‌ வட்டியிலிருந்து வைகாசி 
மற்றும்‌ ஆனித்‌ திங்கள்‌ ஏழு நாட்களில்‌ 
கோவிந்தராஜப்‌ வகுமாளுக்கு உணவு படையல்‌, 
பூசணை, முதலியவை செய்யவேண்டும்‌. 
இறைவனுக்கு படைத்த உணவினை ஏகாங்கி 
ஸநீவைஷ்ணவர்‌ களுக்குப்‌ பகிர்ந்தளிக்கப்பட 
வேண்டும்‌ என்று கூறுகிறது இக்கல்‌எவட்டு. 


: திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 


மடலும்‌ 1. எண்‌. 221. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


வீரநரசிங்க தேவயாதவரயரின்‌ தமிழ்க்‌ 


இடம்‌ 
காலம்‌ 
அரசன்‌ 
மொழி 


கல்வவட்டு 
முதல்‌ பிராகாரத்தின்‌ வடக்குச்‌ சுவர்‌. 
: ஆட்சியாண்டு 40; கி.பி. 14ம்‌ நூற்றாண்டு. 
: வீரநரசிங்க தேவர்‌. 
: தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : அரசன்‌ தனது ஆணையை தானத்தாருக்கு 


ஆதாரம்‌ 


அறிவிப்பது. முன்பு ஒவட்டர்பட்டுள்ள பழைய 
கல்‌்வவட்டூப்படிகளை முதல்‌ பிராகாரத்தின்‌ 
ஒவளிச்சுவரின்‌ வடபகுதியில்‌ வஊாறிக்கமப்பா. 
வேண்டும்‌ என்ற ஆணையை அனுப்பியுள்ளான்‌. 
இது ஏனனில்‌ திருப்புல்லாணி தாசர்‌ என்ற 
தேசாந்திரி, கோயிலாழ்வாரின்‌ கோயிலை 
புதுக்குவிக்க இருப்பதால்‌ இதனை தானத்தார்‌ 
எழுத வேண்டும்‌ என்பதால்‌ இவ்ணணை. 

இதன்படி சோழ மன்னரின்‌ முதலாம்‌ 
இராசராசரின்‌ 16ஆம்‌ ஆண்டு கல்வட்டான்று 
கி.பி. 1001) சேரமன்னரின்‌ மகளும்‌, 
வொன்மாளிகையில்‌ இறந்த அரசரின்‌ 
அரசியருமான தேவி அம்மனார்‌ திருவேங்கட 
இறைவனுக்கு அளித்த 52 கழஞ்சு எடையுள்ள 
ஒரு பட்டத்தை நல்கியுள்ளார்‌ என்ற செய்தியைத்‌ 


தருகின்றது. 


: திருமலைக்‌ கல்வவட்டுக்கள்‌ - தொகுதி 1. எண்‌. 


88. பக்கம்‌ 119-120. 


லே 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


10 
அச்சுததேஹாயர்‌ காலத்து திருமலைத்‌ தமிழ்க்‌ 


கல்வட்டூ 
இடம்‌ : முதற்பிராகாரத்து ஊட சுவர்‌ 
குலம்‌ : விஜய நகரம்‌ அரசன்‌ : அச்சுததேஹாயர்‌ 
காலம்‌ : சக வருடம்‌ 1458; ஹாழி : தமிழ்‌ 
கி. 1536 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை :வருங்‌காண்டை வீரப்பன்‌ திருமலைக்கோயில்‌ 
தானத்தாரிடம்‌ 200 பணம்‌ அளித்துள்ளார்‌. மேலும்‌ 
பாசிகலப்பா௫ என்ற கிராமத்திலிருந்து வகலிக்கப்படூம்‌ 
இரேகை விமான 120 பணமும்‌ அளித்துள்ளார்‌. இது, மன்னர்‌ 
அச்சுதராயரின்‌ நன்மை ஸாகுட்டூ தினமும்‌ 
திருவேங்கடமுடையானுக்கு எட்டு திருப்போனகம்‌ படைக்க 
வேண்டும்‌ என்பதற்காக அளிக்கப்பட்டது. இதற்குத்‌ 
தேவையான பொருள்களும்‌, பின்னர்‌ இறைவனுக்குப்‌ 
படைத்த இவ்வுணவினை பலருக்கும்‌ பகிர்ந்தனிக்கப்பட 


ஒதி திருப்பதிகள்‌ ல பு 
தொகுதி 4. எண்‌. 77. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





11 


அச்சுதராயரின்‌ திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வைட்டு 


காலம்‌ 
அரசன்‌ 
ஷாழி 
குறிப்புரை : 


ஆதாரம்‌ : 


: முதற்‌ பிராகாரத்தின்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


: 1௧ம்‌ நூற்றாண்டு. 

: அச்சுதராயர்‌ குலம்‌ : விஜய நகரம்‌. 

: தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 
அச்சுதமஹாராயரின்‌ அலுவலரும்‌ 


ஒலயாசைஷரயைச்‌ சார்ந்த நந்திலக்கிச்‌எசட்டி 
என்பவரின்‌ மகனுமான ஒபருங்ககாண்டை 
வீரப்பண்ணன்‌ என்பார்‌ செம்யான்‌்னால்‌ ஆன 
பாத்திரம்‌ ஒன்றை அளித்துள்ளார்‌. இதன்‌ மதிப்பு 
ஐம்பாயிரா்‌ பாணாம்‌. 

திருமலைக்‌ கல்‌வட்டுக்கள்‌ - தகுதி எண்‌ .& 


எண்‌. 178. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


12 


பரகேசரி இராஜேந்திர சோழரின்‌ திருமலைத்‌ 


இடம்‌ 
காலம்‌ 
அரசன்‌ 
மாழி 
குறிப்புரை 


ஆதாரம்‌ 


தமிழ்க்‌ கல்‌வவட்டு 


: முதற்‌ பிராகாரத்தின்‌ ஊக்குச்‌ சுவர்‌. 
: சக வருஷம்‌ 7; கி.பி. 1019. 

: பரகேசரி இராஜேந்திர சோழர்‌. 

: தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 


: அதிகாரி கொற்றமங்கலமுடையான்‌ 


திருச்சுகனுரிலுள்ள அவையிலிருந்து கோயிற்‌ 
கருமமாராயுங்கால்‌ குடவர்‌ நாட்டு வரி அதிகாரி 
கடப்பங்குடையானையும்‌ திருவேங்கடதேவர்‌ 
கோயிற்‌ பணியாளரையும்‌ விசாரித்துள்ளார்‌. 
இதில்‌ திருமுண்டியத்து சபையார்‌ வான்‌ 
வற்றுக்காண்டூ 24 திருநந்தாவிளக்குகளில்‌ 
22 விளக்குகள்‌ எரிக்கப்படவில்லை. இதன்‌ 
முதலான 20 பொன்னும்‌ கோயிற்‌ 
பண்டாரத்திலுள்ள 3 பொன்னும்‌ சேர்த்து, 
இவர்கள்‌ (கன்மிகள்‌ எண்ணை வஹற்றுத்‌ 
திருமலைக்கு எடுத்துச்‌ சன்று எரிப்பிக்க 
வேண்டும்‌ என்று உத்தரவளித்தார்‌. கோயில்‌ 
பணியாளர்களும்‌, அலுவலர்களும்‌ அவ்வாறே 
கற்பூர விளக்கும்‌, நந்தா விளக்கும்‌ எரிக்க 
இசைந்துள்ளனர்‌. 


: திருமலைக்‌ கல்‌வவட்டுக்கள்‌ - தொகுதி எண்‌ . 1 


எண்‌. 19. பக்‌. 29-80. 


லே 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


L2A 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டு 
இடம்‌ : தெற்குச்சுவர்‌, முதற்பிராகாரம்‌ 
குலம்‌ : விஜய நகரம்‌ அரசன்‌ : அச்சுதராயர்‌ 
காலம்‌ : சக வருடம்‌ 1453; வாழி : தமிழ்‌ 
கி.பி. 1531 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : இக்கல்‌எவட்டானது திருமலை தானத்தார்‌ 
பண்டார அதிகாரியான தமப்பன்‌ என்பாருக்கு 
செய்து கொடுத்த ஓர்‌ ஒப்பந்தத்தைக்‌ குறிக்கிறது. 
இவர்‌ தனது அறமாக நாள்தோறும்‌ இரண்டு 
திருப்போனகம்‌ திருவேங்கடமுடையானுக்கு 
படைக்க கோயில்‌ கருவூலத்தில்‌ 3000 பணம்‌ 
செலுத்தியள்ளார்‌. இதில்‌ முன்பு மன்னர்‌ 
கிருஷ்ணதேவராயர்‌ சிருபாடியில்‌ தூப்பில்‌ 
திக்ஷிதருக்கு தானமாக அளித்த மாதவந்‌ 
கால்வாயி (என்ற பெயருடைய ) நிலத்தை 
தேசாந்திரிகளிடமிகுந்து வாங்கி, விருத்தார்‌. 
இதில்‌ விளைந்த மூதல்‌ கொண்டூ அதில்‌ 
தேவையான ஸஊாருள்கள்‌ வற்று அதனை 
பண்டாரத்தில்‌ எசலுத்தி உணவு படைத்தல்‌ 
வேண்டும்‌. பின்னர்‌ இவ்வாறு படைத்த உணவில்‌ 
நாலில்‌ ஒரு பங்குதான்‌ ஹற்று மீதியை 
வழிபாட்டின்‌ போது தானத்தார்‌ வற்றுக்காள்ள 
வேண்டியது என்று கூறுகிறது. 

ஆதாரம்‌ : திருமலை திருப்பதி கல்ஸ்டுக்கள்‌ 
தொகுதி 4. எண்‌. 18. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





13 
பார்த்தி வேந்திரபர்மரின்‌ திருமலைத்‌ தமிழ்க்‌ 
கல்வெட்டு 
இடம்‌ முதம்‌ பிராகாரத்தின்‌ வடக்குச்‌ சுவர்‌. 

காலம்‌ உ 14ம்‌ ஆட்சியாண்டு கி... 969. 


ஹாழி தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 

குறிப்புரை : சத்திவிடங்கநாகிய முநீகாடூபட்டிகள்‌ மனைவியும்‌ 
பல்லவப்‌ வற்கடையரும்‌ மகளுமான சாமவை 
மநீவேங்கடத்துப்‌ வருமானடிகளுக்கு பல 
ஆபரணங்களை ஈந்துன்னார்‌. அவை திருமுடி 
வைரம்‌, திருக்காதில்‌ வான்னின்‌ மகரம்‌, 
திருக்கமுத்துக்கு வைர மாலை, வயிற்று 
ஆரணம்‌, கைக்கடகம்‌, வள்ளி பிரபை முதலிய 
ஆரபரணங்களாகும்‌. பின்னர்‌ மணவாளப்‌ 
வெருமாளுக்கு நித்த நிமந்தங்கள்‌ உணவு 
படையல்‌, திருநந்தாவிளக்வகரிதல்‌ 
திருமஞ்சனமாட்டல்‌ திருவிழா முதலிய 
வையவங்களுக்காக விலை கொடுத்து ஒரு 8000 
குழி நிலம்‌ வாங்கி, அதற்கு இறையிழிச்சி 
செய்தும்‌ ககாடூத்துள்ளார்‌. திருவேங்கடத்து 
அவையாரே இவ்வேற்பாட்டை 
கண்காணிக்கவும்‌ வேண்டும்‌ என்று கல்வெட்டு 
கூறுகிறது. 

ஆதாரம்‌ : திருமலைக்‌ கல்வெட்டுக்கள்‌ - தொகுதி எண்‌. 1 
கல்வட்டு எண்‌. 8 
பக்கம்‌ 18-14, 


மே 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





14 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்ஊட்டு 


இடம்‌ 3 
காலம்‌ 2 
அரசன்‌ 
ணாழி  : 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


முதற்‌ பிராகாரத்தின்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


சக வருடம்‌: 1872: கி.பி. 1450 


: மலகங்கய தேவ மகாராஜா 


தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 


திருமலை தானத்தார்‌ இளவரசர்‌ சிறுமல்லைய 
தேவமகாராசாவிற்கு சய்துக்‌ எகாடூத்த ஓர்‌ 
ஒப்பந்தத்தைக்‌ குறிக்கின்றது. இவர்‌ ஆயிரம்‌ 
நற்பணம்‌ கோயிற்‌ பண்டாரத்தில்‌ 
செலுத்தியுள்ளார்‌. இதிலிருந்து வளரும்‌ 
வட்டியிலிருந்து தினமும்‌ தன்‌ வாயரில்‌ 
திருவேங்கட முடையானுக்கு திருப்போனகம்‌ 
அமுது செய்ய ஹய்‌, பயறு, தயிர்‌, கறி காய்‌, உப்பு, 
மிளகு முதலிய உணவுப்‌ வ௱ருட்களைப்‌ வற்று 
பண்டாரத்தில்‌ செலுத்தப்பட வேண்டியது என்றும்‌ 
பின்னர்‌ படைத்த உணவு வகைகளை எல்லா 
சந்தி வழிபாட்டின்‌ பின்னர்‌ எசலவழிக்கப்பட 
வேண்டியது என்று கூறுகிறது. 


: திருமலைக்‌ கல்வவட்டுக்கள்‌ - தொகுதி 1 எண்‌. 


218. பக்‌, 225-226. 








திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


15 


பார்த்திவேந்திரவர்மரின்‌ திருமலைத்‌ தமிழ்க்‌ 


இடம்‌ 
காலம்‌ 
அரசன்‌ 
வாழி 
குறிப்புரை 


ஆதாரம்‌ 


கல்‌எவட்டு 


முதற்‌ பிராகாரத்தின்‌ ஊ க்குச்‌ சுவர்‌. 
ஆட்சியாண்டு 14: கி.பி. 969. 


: பார்த்திவேந்திரவர்மன்‌. 


: தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 


சத்திவிடங்கநாகிய மநீகாடபட்டிகள்‌ 
வற்கடையார்‌ மகன்‌ சாயவை என்கிற காடவன்‌ 
வருந்தேவி திருவேங்கடப்‌ வாருமாளுக்கு 
வழியாடூ செய்து வவள்ளியால்‌ எழுந்தருளுவித்த 
மணவாளர்‌ ஊருமானமகளுக்கு மார்கழி மாதம்‌ 
ஏழு நாட்கள்‌ ஏகாதசி வைபவத்தை 
கொண்டாடுவதற்காக திருச்சுகனூர்‌ 
அவையாருக்கும்‌, கோயிலுக்கும்‌ பொன்‌ 
அளித்து 4176 குழி நிலம்‌ வாங்கி 
வழங்கியுள்ளார்‌. இவை பல்வேறு துண்டு 
நிலங்களாகும்‌. இதற்கான வரிவிலக்கிற்கும்‌ 
வகை செய்துள்ளார்‌. இதனைக்‌ கைக்வககாண்ட 
திருவேங்கடத்து அவையாரே எல்லா 
வையவங்களையும்‌ கண்காணித்து 
நடத்துவதாக சாமவைக்கு உறுதி கூறியுள்ளனர்‌. 


: திருமலைக்‌ கல்‌எவட்டுக்கள்‌ - தொகுதி எண்‌. 1 


எண்‌. 9. 1௧.16. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


16 


அச்சுததேஹாயர்‌ காலத்து திருமலைத்‌ தமிழ்க்‌ 


குலம்‌ 


காலம்‌ 


குறிப்புரை 


ஆதாரம்‌ 


கல்வட்டூ 
: முதற்பிராகாரத்து வட சுவர்‌ 
: விஜய நகரம்‌ அரசன்‌ : அச்சுதராயன்‌ 
: சச வருடம்‌ 1460; வாழி : தமிழ்‌ 
கி.பி. 1530 எழுத்து : தமிழ்‌ 


: எலபாக்ஷியைச்‌ சார்ந்த நந்திலக்கிச்‌ 
செட்டியாரின்‌ மகன்‌ பருங்வககாண்டை 
வீரப்பண்ணன்‌ திருவேங்கடமுடையானுக்கு 
உணவு படையலுக்காக 2000 வான்‌ கோயிற்‌ 
கருவூலத்தில்‌ சலுத்தியுள்ளார்‌. கோயிற்‌ 
தூனத்தார்‌ இதனைப்‌ வற்றுக்காண்டு இதனை 
நிறைவேற்ற ஒப்புதலளித்துள்ளனர்‌. 
கொடையாளி வீரப்பண்ணனுக்கு 
இறைவனுக்குப்‌ படைத்த உணவில்‌ நாலில்‌ ஒரு 
பகுதி அளிக்கப்பட வேண்டியது. 


: திருமலை திருப்பதி கல்வட்டுக்கள்‌ 
தொகுதி 4. எண்‌. 119. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


17 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வட்டூ 
இடம்‌ : முதற்பிராகாரம்‌ ஒதன்‌ சுவர்‌ 
காலம்‌ : 16ஆம்‌ நூற்றாண்டு 
வாழி தமிழ்‌ 


எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை:நந்திலக்கி என்பாரின்‌ மகனான வருங்ககாண்டை 


வீரப்பன்‌ வள்ளிப்பாத்திரங்களை 
திருவேங்கடமுடையானுக்கு அளித்ததைத்‌ 
தெரிவிக்கின்றது. 


ஆதாரம்‌ : திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 
தொகுதி 4. எண்‌. 41. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


18 


நரசிம்மனின்‌ திருமலைக்‌ கல்வெட்டு 


குலம்‌ 


காலம்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


: மூதற்பிராகாரத்தின்‌ வட சுவர்‌ 
: விஜய நகரம்‌ சூாளுஹி அரசண்‌ : நரசிம்மன்‌ 


: சக வருடம்‌ 1889; ஹாழி : தமிழ்‌ 


கி.பி. 1462 எழுத்து : தமிழ்‌ 


திருமலைத்தானத்தார்‌ திருமலையிலுள்ள 
இராமாநுஜ கூடத்திற்கு தலைவரான கந்தாடை 
இராமாநுஜ ஓய்யங்காருக்கு செய்து கொடுத்த 
ஓர்‌ ஒப்பந்தத்தைக்‌ குறிப்பிடுகிறது. இவர்‌ தனது 
பொருளை முதலாக இட்டு கொற்ற மங்கலம்‌ 
மற்றும்‌ கூறை என்ற இடங்களில்‌ கால்வாய்கள்‌ 
வெட்டி இதிலிருந்து வாருகும்‌ விளைச்சலைக்‌ 
கொண்டு நரசிங்கராஜனுடையார்‌ சந்தி என்ற 
சிறப்பு பூசனை ஒன்றை இறைவனுக்கு 
ஆரம்பித்தார்‌. இதில்‌ இறைவனுக்கு 
திருக்கண்ணாமடையை படைத்து பின்னர்‌ 
இதனை சத்திரத்தற்கு வருகை தரும்‌ 
அடியார்களுக்கு விநியோகிக்கப்படவேண்டியது. 


: திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 


தொகுதி 2. எண்‌. 26 





திருமலை ஆளந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


19 


சாளுவ நரசிம்மரின்‌ திருமலைக்‌ கல்வெட்டு 


இடம்‌ 


குலம்‌ 


காலம்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ : 


: மூதற்பிராகாரத்தின்‌ வட சுவர்‌ 

: விஜய நகரம்‌ அரசன்‌ 
நரசிம்மன்‌ 

: சக வருடம்‌ 1586; மொழி : தமிம்‌ 
கி.பி. 1464 எழுத்து : தமிழ்‌ 


திருமலைக்கோயில்‌ தானத்தார்‌ திருமலை 
சன்னதி தெருவிலுள்ள இராமாநுஜ கூடத்தின்‌ 
நிருவாகி கந்தாடை ராமாநுஜ ஐய்யங்காருக்கு 
செய்து குடூத்த ஒப்பந்தத்தின்‌ பேரில்‌, இறைவன்‌ 
அழகப்பிரானாருக்கு நறுமணமிக்க 
ஸஊாருள்களைக்காண்டு வழிபாடு புரிய 
உறுதியளித்துள்ளனர்‌. 

திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 

தொகுதி 2. எண்‌. 22. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


குலம்‌ 


காலம்‌ 


20 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்‌வட்டு 


: முதற்பிராகரரத்தின்‌ வட சுவர்‌ 
: விஜய நகரம்‌ அரசன்‌ : சாளுவ நரசிம்மன்‌ 
: சக வருடம்‌ 1391; வாழி : தமிழ்‌ 

கி.பி. 1469 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : இக்கல்‌வட்டானது திருமலைதானத்தார்‌ 


ஆதாரம்‌ 


இராமாநுஜ கூடத்திற்கு பொறுப்பாளியான 
கந்தாடை இராமாநுஜ ஐய்யங்காருக்கு எய்து 
கொடுத்த ஓர்‌ ஒப்பந்தத்தைக்‌ குறிக்கிறது. இவர்‌ 
தினமும்‌ அர்த்தசாமத்தில்‌ இறைவன்‌ அமுது 
செய்தருளும்‌ போது இரண்டு இராஜான 
திருப்போனகம்‌ படைக்க தம்முடைய ஷஊாருள்‌ 
இட்டு கோயிலுக்கு உரிமையான 
திருவேங்கடநல்லூரில்‌ கால்வாய்‌ வட்டி 
பாணகம்‌ என்ற ஊரில்‌ பயிர்‌ ஊய்து விளைந்த 
விளைச்சலை கோவிந்தப்வகுமான்‌ 
அமுதுசெய்தபிறகு இராஜான திருப்போனகம்‌ 
படைத்து பின்னர்‌ அதனை இராமாநுஜ கூடத்தில்‌ 
செலவழித்துக்காண்டு, பின்னர்‌ முன்பு தான்‌ 
200 பணம்‌ கொடுத்து நூறு குழி நிலத்தை வங்கி 
அதன்‌ விளைச்சலையும்‌ கோவிலுக்கு 
அளிக்கப்பட வேண்டும்‌ என்று கூறுகிறது. 
திருமலை திருப்பதி கல்ஸட்டுக்கள்‌ 


தொகுதி 2. எண்‌. 40. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


காலம்‌ 


21 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டு 

: முதற்பிராகாரத்தின்‌ வ. சுவர்‌ 

: சக வருடம்‌ 1868; வமாழி : தமிழ்‌ 
கி.பி. 1446 எழுத்து: தமிழ்‌ 


குறிப்புரை : திருமலையிலுள்ள பங்கயச்‌ செல்வி 


ஆதாரம்‌ 


திருநந்தவனத்துக்குப்‌ வறுப்பாளரான அதிகாரி 
எம்வருமானார்‌ சீயருக்கு கோயில்‌ தானத்தார்‌ 
செய்துக்‌ கொடுத்த ஒர்‌ ஒப்பந்தத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறுகின்றது. இறைவன்‌ 
திருவங்கடமுடபையரனும்‌, 
கோவிந்தப்வருமாளும்‌ ஆடி, சித்திரைத்‌ 
திங்களினலும்‌ நடைவறும்‌ கொடித்‌ திருநாள்கள்‌ 
ஒன்பதிலும்‌ திருவோலக்கத்தில்‌ 
எழுந்தருளுங்கால்‌ தம்‌ பேராலே நடைவாற 
வேண்டிய நிவந்தங்களை விவரிக்கின்றது. 
இறைவனுக்குப்‌ படைக்கப்பட வேண்டிய உணவு 
வகைகளான திருக்கண்ணாமடை, அப்பமுது 
முதலியவற்றுக்குத்தவையான வா௱ருட்களைப்‌ 
பாட்டியலிடுகின்றது. இவை ஜீயரளித்த ஆயிரம்‌ 
பணத்தை முதலாக வைத்துக்வகாண்டூ 
நிறைவேற்றப்பட வேண்டியது. இறைவனுக்கு 
அளிக்கப்பட்ட உணவு வகைகளை 
பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய விவரத்தையும்‌ 
கூறுகின்றது. 
திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 
தொகுதி 1. எண்‌. 221. 

லே 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


22 


சாளுவ நரசிம்மரின்‌ திருமலைக்‌ கல்வட்டூ 


இம்‌ 


குலம்‌ 
காலம்‌ 


மூதற்பிராகாரத்தின்‌ மேற்குச்‌ சுவர்‌ 
விஜய நகரம்‌ அரசன்‌ : சாளுவ நரசிம்மர்‌ 


: சக வருடம்‌ 1893; வமாழி : தமிழ்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


கி.19. 1471 எழுத்து : தமிழ்‌ 


திருமலைதானத்தார்‌ சிங்கர்‌ கோயில்‌ தகுவில்‌ 
வசிக்கும்‌ புல்லகண்டம்‌ திருவேங்கட தாசருக்கு 
செய்துக்‌ கொடுத்த ஒர்‌ ஒர்பந்தத்தைக்‌ 
குறிப்பிடுகின்றது. நரசிங்கராயரின்‌ 
ஆணையின்படி திருவேங்கடமுடையானுக்கு 
நரசிங்கராஜ சந்தியின்‌ போது படைக்கப்படும்‌ 
அப்பம்‌, அக்காளி படையல்களை 
நரசிங்கராயருக்கு அளித்த பிறகு மீதமுள்ளதை 
திருவேங்கடதாசருக்கு அளிக்கப்பா. வேண்டும்‌. 


திருமலை திருப்பதி கல்வைட்டுக்கள்‌ 
தொகுதி 2. எண்‌. 48. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


இடம்‌ 
காலம்‌ 





23 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வட்டு 


: மூதற்பிராகாரத்தின்‌ மேற்குச்‌ சுவர்‌ 
: சக வருடம்‌ 1867; ஹாழி தமிழ்‌ 


கி.பி. 1445 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : திருமலை தானத்தார்‌ அனந்தசயநருக்கு 


ஆதாரம்‌ 


சசய்துக்‌எகாடுத்த ஒர்‌ ஒப்பந்தத்தைக்‌ 
குறிக்கின்றது. திருவேங்கடமுடையானுக்கு 
திருக்ககாடித்திருநாள்‌ ஏழுக்கும்‌ 
கோவிந்தப்பெருமாள்‌ திகுக்‌கொடித்திருநாள்‌ 
இரண்டுக்கும்‌ ஆக ஒன்பது நாட்களில்‌ 
உணவுவகைகளான சுகியன்‌, திருக்கணாமடை 
படைப்பதற்காக இவர்‌ கோயிற்‌ பண்டாரத்தில்‌ 300 
பணம்‌ ஒசலுத்தியுள்ளார்‌. இதற்குச்‌ லவாக 
மேற்கண்ட உணவ வகைகளைப்‌ படைப்பதற்குத்‌ 
தேவையான ஸவாருள்களைப்‌ ஹற்று அமுது 
படைத்து இறைவனுக்கு அளித்து பின்னர்‌ 
அதனை கொடையாளிப்‌ பற்றுக்‌ கொள்ள 
வேண்டியது என்கிறது இக்கல்வொட்டு. 


: திருமலைக்‌ கல்வட்டுக்கள்‌ 


தொகுதி 1. எண்‌. 213. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





காலம்‌ 


வாழி 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வட்டு 
: முதற்‌ பிராகாரத்தின்‌ மேற்குச்‌ சுவர்‌. 
: சக 1880; கி.பி. 1588. 


: தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : இக்கல்‌எவட்டானது திருமலைக்‌ கோயில்‌ 


ஆதாரம்‌ 


தானத்தார்‌ திருவேங்கடநாதன்‌ 
திருநந்தவனத்தை மேற்பார்வைபயிடும்‌ வருமாள்‌ 
சீயர்க்கு எழுதிக்‌ காடூத்த ஒரு ஒப்பந்தத்தைக்‌ 
கூறுகின்றது. இவர்‌ தன்‌ வாயரால்‌, தினமும்‌ 
புக்கராயன்‌ சந்தி வழியாடு நடக்குங்கால்‌, 
இறைவனுக்குத்‌ கிருப்போனகம்‌ உணவ படைக்க 
கோயிற்பண்டாரத்தில்‌ இரண்டாயிரம்‌ நற்பணம்‌ 
செலுத்தியுள்ளார்‌. இதனால்‌ வளரும்‌ 
வட்டியிலிருந்து ஹய்‌, உப்பு, மிளகு முதலிய 
பொருட்களைப்‌ வற்று இறைவணுக்கு உணவு 
படைக்கவேண்டும்‌. பின்னர்‌ இதில்‌ இருநாழி 
கொடையாளிக்கு அளிக்க வேண்டும்‌ என்றும்‌ 
இவர்‌ காலத்திற்கு பின்பு இந்நந்தவனத்தை 
நடத்துகின்ற ஏகாங்கி முநீவைஷ்ணவம்‌ ஊற 
வேண்டும்‌ என்றும்‌ கூறுகிறது. 

: திருமலைக்‌ கல்வைட்டுக்கள்‌ - தொகுதி. 2 எண்‌. 


7, பக்கம்‌ 10-11. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


24-A 


கிருஷ்ணதேஷாயரின்‌ திருமலை கன்னடக்‌ 


காலம்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


கல்்‌வட்டு 


: முதற்பிறாகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌ 
: சக வருடம்‌ 1435; வாழி : கன்னம்‌ 


கி.பி. 1513 எழுத்து : கன்னடம்‌ 


இக்கல்‌எவட்டானது மன்னர்‌ 
கிருஷ்ணதேவராயர்‌ திருப்பதிக்குச்‌ சன்று 
இறைவன்‌ திருவேங்கடநாதனுக்கு 
விலையுயர்ந்த மாணிக்கக்‌ கற்களும்‌ 
முத்துக்களும்‌ பதித்த ஆபரணங்களை ஈந்தார்‌. 
இவ்வாபரணங்களின்‌ எடைகளும்‌ 
குறிக்கப்பட்டூன்ளது. 


: திருமலை திருப்பதிக்‌ கல்‌எவட்டுக்கள்‌ 


தொகுதி 3. எண்‌. 62. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


24-B 
அச்சுதராயரின்‌ கிருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வவாட்டு 


இடம்‌ : மூதற்பிராகாரத்தின்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குலம்‌ : விஜய நகரம்‌ அரசன்‌ : அச்சுதராயர்‌ 
காலம்‌ : சக வருடம்‌ 1459; வாழி : தமிழ்‌ 
கி.பி. 15377 எழுத்து : தமிழ்‌ 
குறிப்புரை : திருமலை தானத்தார்‌ துவராபதி வேளார்‌ 
மலைப்வருமாளின்‌ மகன்‌ 


திருரலைநாதரிள்ளைக்கு செய்துக்‌ கொடுத்த ஓர்‌ 
ஒப்பந்தத்தைக்‌ குறிப்பிடுகின்றது. இவர்‌ தனது 
பிறந்த நட்சத்திர தினத்தன்று இறைவன்‌ 
திருவேங்கடம்‌ உடையானுக்கு பூசனை, நீராட்டல்‌, 
உணவு படைத்தல்‌ போன்றவற்றினுக்கு 5700 
பணம்‌ கொடுத்துள்ளார்‌. இதற்கு வேண்டும்‌ 
வ௱ருள்கள்‌ பாட்ராலி ர்ாட்டுள்ளன. இந்த பணம்‌ 
கோயிலுக்கு உரிமையான ஏரி, கால்வாய்களில்‌ 
முதலாக இட்டு இதிலிருந்து விளையும்‌ 
விளைச்சலிலிருந்து மேற்கண்ட நிகழ்வுகளை 
நடத்திக்காள்ள வேண்டூம்‌ என்றும்‌, 
இறைவனுக்கு படைத்த உணவினை 
கொடையாளிக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ 
பகிர்ந்தளிக்க வேண்டும்‌ என்று சஹுகிறது. 
ஆதாரம்‌ : திருமலை திருப்பதி கல்ஸட்டூக்கள்‌ 
தொகுதி 4. எண்‌. 99. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





25 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டு 


இடம்‌ த்‌ 
காலம்‌ 5 
மாயி ட்‌ 
குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


முதற்‌ பிராகாரம்‌, மேற்குச்‌ சுவர்‌. 

சக வருஷம்‌ 1867; கி.பி. 1445. 

தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 

திருமலையின்‌ மேலுள்ள பங்கயச்‌செல்வி 
திருநந்தவனத்தை மேற்பார்வையிடும்‌ 
கோயிலதிகாரி எர்வருமாள்‌ ஜீயருக்கு கோயில்‌ 
தானத்தார்‌ சசய்துக்‌ கொடுத்த ஓர்‌ ஒப்பந்தத்தை 
விவரிக்கின்றது. இறைவன்‌ 
திருவேங்கடமுடையான்‌ கொடி ஏற்றும்‌ 
ஆடித்திருநாள்‌ முதல்‌ சித்திரைத்‌ திருநாள்‌ 
வரையிலுள்ள ஏழு நாட்களிலும்‌ 
கோவிந்தப்பருமாள்‌ எழுந்தருளும்‌ வைகாசி, 
ஆனித்‌ திருநாட்கள்‌ இரண்டிலும்‌, புஷ்பயாகம்‌ 
நடக்கும்‌ நாட்களில்‌ கோவிந்தப்வருமாள்‌ அமுது 
செய்து திருவோலக்கத்தில்‌ எழுந்தருளும்‌ 
நாட்களிலும்‌ உணவு வகைகளை படைக்க ஜீயர்‌ 
ஆயிரம்‌ பணம்‌ ஈந்துள்னார்‌. இதிலிருந்து 
வளரும்‌ வட்டியிலிருந்து தேவையான 
பொருட்களைப்‌ வற்று படைக்க வேண்டும்‌ 
என்றும்‌, பின்னர்‌ இதனை ஏகாங்கி 
மநீவைஷ்ணவர்‌ களுக்கும்‌, 
கொடையளித்தவர்களுக்கும்‌ பங்குகளாக 
அளிக்க வேண்டும்‌ என்றும்‌, அகம்படி 
கைக்கோளற்கும்‌ பதினாழி முன்றுழக்கு 
அக்காளி பிரசாதம்‌ அளிக்க வேண்டும்‌ என்றும்‌ 
கூறுகின்றது. 


: திருமலைக்‌ கல்வெட்டுக்கள்‌ - தொகுதி எண்‌. 1 


கல்‌வ்டு 220 
பக்கம்‌ 229-230. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


25-A 


நரசிம்மரின்‌ திருமலைக்‌ கல்வெட்டு 


இடம்‌ : 
குலம்‌ : 


காலம்‌ : 


மூதற்பிராகாரத்தின்‌ வட ௬வர்‌ 

விஜய நகரம்‌ அரசன்‌ : நரசிம்மர்‌ 
சக வருடம்‌ 1395; ஹாழி : தமிழ்‌ 
கி.பி, 14773 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : திருமலை தானத்தார்‌ புடகுண்டையில்‌ உறையும்‌ 


ஆதாரம்‌ : 


அந்தணர்‌ சோமநாத தீக்ஷீதருக்கு 
செய்துக்காடுத்த ஓர்‌ ஒப்பந்தத்தைக்‌ 
குறிக்கிறது. இவர்‌ கோயிலுக்கு 
உரிமையானதும்‌ அந்தணர்களின்‌ 
1பிழைப்பிற்காகவும்‌ ஒதுக்கப்பட்டுள்ள 215 குழி 
நிலத்தை கோயிலிடமிருந்து வாங்கி 
கோயிலுக்கே வகாடையாக அளித்துள்ளார்‌. 
இந்நீலத்தின்‌ மீதான வரிகளான கார்கோடை, 
கடமைக்கு ஈடாக தினமும்‌ இறைவனின்‌ உணவு 
படையலுக்காக ஒரு நிபந்தம்‌ ஏற்படுத்தியள்ளார்‌. 
படைத்த உணவினை தனக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ காலைச்‌ சந்தி வழிபாட்டின்‌ 
போது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்‌ என்ற 
நிபந்தனை. 

திருமலை திருப்பதி கல்ஷஊட்டுக்கள்‌ 

தொகுதி 2. எண்‌. 54. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


இடம்‌ 
காலம்‌ 


வாழி 





26 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டு 


: முதற்‌ பிராகாரத்தின்‌ மேற்குச்‌ சுவர்‌. 
: சக வருஷம்‌ 1814; கி.பி. 1892. 
: தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : திருமலைக்கோயில்‌ தானத்தார்‌ 


ஆதாரம்‌ 


திருமலையிலுள்ள அரிசாண லையன்‌ 
திருநந்தவனத்தின்‌ மேலாளரான முல்லை 
திருவேங்கட சீயருக்கு செய்துக்‌ எகாடுத்த ஒர்‌ 
ஒப்பந்தத்தைக்‌ கூறுகின்றது. இவர்‌, 
அரிசாணாலையன்‌ பூமண்டபத்தில்‌ விழா 
நாட்களில்‌ இறைவன்‌ மலைக்கினிய 
வருமாளும்‌, இறைவியும்‌ திருவோலக்கத்தில்‌ 
எழுந்தருளியிருந்து அருள்பாலிக்கையில்‌ 
அவர்களுக்கு உணவு வகைகளான 
திருக்கண்ணாமடையும்‌, சர்க்கரை அமுதும்‌ 
வழங்குவதற்காக பண்டாரத்தில்‌ அறுநூறு பணம்‌ 
சலுத்தியுள்ளார்‌. இதன்‌ வட்டியை 
முதலாகக்‌எகாண்டு திருநாட்கள்‌ தோறும்‌ 
இறைவன்‌ மற்றும்‌ இறைவிக்கு உணவு 
படைத்து, படைத்த உணவை தாமே 
வற்றுக்‌கொண்டு பின்னர்‌ தமது காலத்திற்கு 
பிறகு அரிசாணாலையன்‌ மடத்தில்‌ உறையும்‌ 
ஏகாங்கி முநீவைஷ்ணவர்‌ களுக்கு அளிக்கப்பட 
வேண்ழியது. 

திருமலைக்‌ கல்வெட்டுக்கள்‌ - தொகுதி எண்‌ . 1 
எண்‌. 190. 

பக்கம்‌ 128 - 1779. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


27 


சாளுவ நரசிம்மரின்‌ திருமலைக்‌ கல்வஉட்டு 


குலம்‌ 


காலம்‌ 


குறிப்புரை 


ஆதாரம்‌ 


: முதற்பிறாகாரத்தின்‌ மேற்குச்‌ சுவர்‌ 


: விஜய நகரம்‌ அரசன்‌ : 
நரசிம்மர்‌ 

: சக வருடம்‌ 1829; மொழி : தமிழ்‌ 
கி.பி. 1457 எழுத்து : தமிழ்‌ 


: சவிரிப்வருமாளின்‌ மகளும்‌, நரசிம்ம வருமாள்‌ 


கோயிலின்‌ நடன மங்கையுமான வேங்கடவல்லி 
தன்னுடைய பெயரில்‌ இறைவனுக்கு உணவு 
படையலுக்காக ஆயிரம்‌ பணம்‌ கொடுத்துள்ளார்‌. 
இதனால்‌ நீத்தமும்‌ இறைவனுக்கு 
திருப்போனகம்‌ அளிக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌, 
பின்னர்‌ அதனை சந்தி வழிபாட்டின்‌ போது 
இறைவனமடியரர்களுக்கு வழங்கப்பட 
வேண்ழயது. 


: திருமலை திருப்பதி கல்‌வட்டூக்கள்‌ 


தொகுதி 2. எண்‌. 5. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


சாளுவ நரசிம்மரின்‌ திருமலைக்‌ கல்வெட்டு 


இடம்‌ : முதற்பிராகாரத்தின்‌ மேற்குச்‌ சுவர்‌ 
குலம்‌ : விஜய நகரம்‌ அரசன்‌ : நரசிம்மர்‌ 
காலம்‌ - : சக வருடம்‌ 1389; வாழி : தமிழ்‌ 


குறிப்புரை : 


கி.பி. 1467 எழுத்து : தமிழ்‌ 


திருமலை தானத்தார்‌ சாளுவ குண்டய 


தேவருக்கு அளித்த ஓர்‌ ஒப்பந்தத்தைக்‌ 
குறிப்பிடுகின்றது. இவர்‌ அகரம்‌ 
முருக்கம்பட்டு என்ற கிராமத்தை 
கோயிலுக்குத்‌ திருவிடையாட்டமாக 
மகரசங்கிராந்தியன்று அளித்துள்ளார்‌. 
அத்துடன்‌ அங்குள்ள ஏரியின்‌ 
பராமரிப்புக்காக இரண்டாயிரம்‌ பணம்‌ 
அளித்துள்ளார்‌. இதிலிருந்து பெறப்படூம்‌ 
வட்டியிலிருந்து இறைவனுக்கு உணவு 
படைக்க வேண்டும்‌. இதற்குத்‌ தேவையான 
ஸஊாருட்களை இக்கல்வட்டு கூறுகிறது. 


ஆதாரம்‌ : திருமலை திருப்பதி கல்ஸைட்டுக்கள்‌ 


தொகுதி 2. எண்‌. 31. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


குலம்‌ 


காலம்‌ 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்‌வட்டூ 

: விஜய நகரம்‌ அரசன்‌ : சாளுவ 
நரசிம்மர்‌ 

: சக வருடம்‌ 1896; மாழி : தமிழ்‌ 
கி.பி. 1474 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : திருமலை தானத்தார்‌ திருமலை 


ஆதாரம்‌ 


நந்தவனத்திற்குப்‌ வாறுப்பனரான ஸவருமாள்‌ 
தாஸருக்குச்‌ செய்துக்‌ கொடுத்த ஓர்‌ 
ஒப்பந்தத்தைக்‌ கூறுகிறது. இவர்‌ தம்முடைய 
பேராலே தினமும்‌ திருவேங்கடமுடையானுக்கு 
தினமும்‌ திருர்போனக உணவு படைர்பதற்கும்‌, 
மேலும்‌ திருவேங்கட முடையான்‌ எழு 
நாட்களிலும்‌, கோளிந்தப்வெகுமாள்‌ இரு 
நாட்களிலும்‌ ஆக ஒன்பது நாட்களிலும்‌ 
திருக்காடி ஆழ்வார்‌ எழுந்தருளியிருக்குங்கால்‌ 
சுகியன்‌ பணியாரம்‌ படைப்பதற்காக இவர்‌ 
கோயிற்‌ பண்டாரத்தில்‌ ஆயிரத்து ஒரு நூறு 
பணம்‌ சலுத்சினார்‌. இதனைக்‌ கோயிலுக்கு 
உரிமையான ஏரி கால்வாய்களில்‌ இட்டு 
இதனால்‌ வினையுய்பயிர்‌ வகைகளை 
முதலாகக்‌ காண்டு தேவையான 
பொருள்களைப்‌ வற்று ராண்டாரத்திலிட்டு அமுது 
படைக்கவேண்டும்‌. படைத்த அமுதில்‌ நான்கில்‌ 
ஒரு பகுதியான கொடையாளியின்‌ பங்கை 
இராமாநுஜ கூடத்தில்‌ கந்தாடை இராமாநுஜ 
அய்யங்காரின்‌ சிஷ்யர்களுக்கு அளிக்கப்பட 
வேண்டியது. இதே போன்று சுகியன்‌ பணியாரம்‌ 
திருநந்தவானத்துக்குப்‌ வாறுப்பாளியான 
ஏகாங்கி மூ வைஷ்ணவர்கள்‌ வறவேண்டும்‌. 

: திருமலை திருப்பதி கல்வட்டுக்கள்‌ 
தொகுதி 2. எண்‌. 69. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


காலம்‌ 
மொழி 
குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


29-& 
திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வவட்டு 


: முதற்‌ பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌. 
: சக வருடம்‌ 1898; கி.பி. 1476 


: தமிழ்‌; எழுத்து : தமிழ்‌ 


திருமலைக்‌ கோயில்‌ நிருவாகிகள்‌, ஏகாங்கி 
மநீவைஷ்ணவரும்‌ மலைக்கினிய நின்றான்‌ 
திருநந்தவனத்துக்கு மொறுப்பாளருமான 
கொப்பையனுக்குச்‌ ஊய்துக்‌எகாடுத்த ஓர்‌ 
ஒப்பந்தத்தை குறிப்பிடுகின்றது. இவர்‌ தினமும்‌ 
தன்‌ ஸஊாயரால்‌ திருவேங்கடமுடையானுக்கு 
திருப்போனகம்‌ உணவு படைப்பதற்காக கோயிற்‌ 
பண்டாரத்தில்‌ நூறு நற்பணம்‌ அளித்துள்ளார்‌. 
இதனைக்‌ கோயிலுக்கு உரிமையான 
நிலங்களிலுள்ள ஏரி, கால்வாய்களில்‌ 
மூதலாகயிட்டு இதனால்‌ வளரும்‌ வட்டியிலிருந்து 
தேவையான பொருட்களைப்‌ ஊற்று அதனால்‌ 
படைக்கப்பட வேண்டிய உணவை 
இறைவனுக்குப்‌ படைத்த பின்னர்‌ அதில்‌ நாலில்‌ 
ஒரு பங்கு காடையாளிக்கும்‌, மீதமுள்ளதை 
கிருப்பதியிலுள்ள ஸ்ரீராமாறுஜகூடத்தை 
நடத்தும்‌ அழுகிய முணவாளஜீயரின்‌ 
மாணாக்கரான கந்தாடை இராமாநுஐ 
அய்யங்காரின்‌ மாணாக்கர்களின்‌ 
சந்ததியினருக்கே இராமாநுஜ கூடத்தில்‌ அளிக்க 
வேண்டும்‌ என்று கூறுகிறது. 


: திருமலைக்‌ கல்ஷட்டுக்கள்‌ - தொகுதி : 2, 


எண்‌. 66, பக்கம்‌ 125. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


30 


சாளுவ நரசிம்மரின்‌ திருமலைக்‌ கல்வட்டூ 


இடம்‌ 
குலம்‌ 


காலம்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


: மூதற்பிராகாரத்து மேற்குச்‌ சுவர்‌ 

: விஜய நகரம்‌ அரசன்‌ : நரசிம்மர்‌ 

: சக வருடம்‌ 1891; மாழி : தமிழ்‌ 
கி.பி. 1469 எழுத்து : தமிழ்‌ 


இக்கல்‌எவட்டானது திருமலை தானத்தார்‌ 
அளித்த ஒர்‌ ஒப்பந்தத்தைக்‌ குறிப்பிடுகின்றது. 
இவர்‌ ஆயிரம்‌ பணம்‌ கொடையாக 
அளித்துள்ளார்‌. இது கோயிலுக்கு உரிமையான 
கலிதீரமங்கலம்‌ என்ற கிராமத்திலுள்ள ஏரியில்‌ 
முதலீடு எசய்யப்பட்டு இதிலிருந்து வாறப்படும்‌ 
விளைச்சலைக்‌ கொண்டு இறைவனுக்கு 
நித்தமும்‌ திருப்போனகம்‌ தன்‌ வாயரில்‌ வழங்க 
வகை செய்யப்பட்டூள்ளது. இது தயாரிப்பதற்குத்‌ 
தேவையான பொருட்களைப்‌ வற்று உணவு 
தயாரித்து இறைவனுக்குப்‌ படைத்து பின்னர்‌ 
காடையானளிக்கு நாலில்‌ ஒருபங்கு 
அளிக்கப்பட்டது. அதனை நல்லார்‌ 
வேங்கடவாணனுக்கு அளித்தார்‌. மீதமுள்ளதை 
வழியாட்டின்‌ போது மற்றவர்களுக்கு அளிக்கப்பட 
வேண்டும்‌. 


: திருமலை திருப்பதி கல்வட்டுக்கள்‌ 


தொகுதி 2. எண்‌. 48 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


அரசன்‌ 
காலம்‌ 


5) 


31 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வைட்டூ 
முதற்பிராகாரத்தின்‌ மேற்குச்‌ ௬வர்‌ 
சாளுவ நரசிம்மர்‌ 
சக வருடம்‌ 1387; மாமி : தமிழ்‌ 
கி.பி. 1465 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


திருமலை தானத்தார்‌ பர்வத இராசாவுக்கு 
செய்துக்ஸாடுத்த ஓர்‌ ஒப்பந்தத்தைக்‌ கூறுகிறது. 
இவர்‌ தினமும்‌ தம்முடைய பெயரால்‌ நாலு 
திருப்போனகம்‌ இறைவன்‌ 
திருவேங்கடமுடையானுக்கு படைக்க, 
கோயிலுக்குரிமையான நீலத்தில்‌ ஒரு 
வாய்க்கால்வவட்டி நீர்ககாண்டூ ஊன்று பயிர்‌ 
ஏற்றுவித்து இதனால்‌ விளையும்‌ பயிர்‌ 
வகைகளைக்‌ கொண்டு திருப்போனகம்‌ சய்து 
இறைவனுக்குப்‌ படைத்து பின்னர்‌ கந்தாடை 
இராமாநுஜ ஐய்யங்காரின்‌ ஆலோசனைப்படி 
இருநாழி இவ்வுணவை தண்ணீர்‌ பந்தல்‌ கூலி 
ஆளுக்கும்‌ சங்கழுநீர்‌ பயிற்செய்யும்‌ 
ஞரீவைஷ்ணவர்களுக்கும்‌ பகிர்ந்தளிக்கப்பட 
வேண்டியது. 


: திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 


தொகுதி 2. எண்‌. 23. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


திருமலை வடமாழிக்‌ கல்வைட்டூ 


இடம்‌ : மூதற்பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌ 
காலம்‌ : கி.பி. 12-13ம்‌ நூற்றாண்டு 
அரசன்‌ : ஹோன்‌ ஸாழி : வாழி 


எழுத்து : கிரந்தம்‌ 
குறிப்புரை : உயர்ந்த சிந்தையுடையவனும்‌, நற்பண்புகள்‌ 
நிறைந்தவனுமான ஹோயள அரசன்‌ மிகுந்த 
பக்தியுடன்‌ இறைவனுக்கு ஓர்‌ வவள்ளிக்கரம்‌ 
நல்க ஹோபள யாதவனுக்கு ஆணையிட்டான்‌. 
விஷ்ணுவின்‌ திருக்கரத்தை இவ்வாபரணம்‌ 
அலங்கரித்துள்ளது. வைகுந்தம்‌ என்றால்‌ 
வேங்கடமலைதான்‌ என்பதாகும்‌. 
ஆதாரம்‌ : திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 
தொகுதி 2. எண்‌. 116. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


காலம்‌ 
அரசன்‌ 
ஹாழி 
குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


33-A 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வாட்டு 


முதற்‌ பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌. 
: 12, 18-ஆம்‌ நூற்றாண்டு. 
: தஞ்சையையாண்ட மாதவன்‌ 


: தமிழ்‌: எழுத்து : தமிழ்‌ 


தஞ்சையம்பதியை ஆண்ட யாதவ மன்னன்‌ 
ஹோபளநாதன்‌ கல்வி கேள்விகளில்‌ வண்மை 
வற்றவர்‌. இவர்‌ நறுமணம்‌ கமழும்‌ சோலைகள்‌ 
சூழ்ந்த வடவேங்கடநாதனுக்கு திருக்கைமலர்‌ 
ஈந்ததைத்‌ தெரிவிக்கின்றது இக்கல்‌எவட்டு. 


: திருமலைகல்வெட்டூக்கள்‌ - தொகுதி ஒன்று, எண்‌. 


117, க்‌. 142. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


34 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்‌வவட்டு 


இடம்‌ 3 
காலம்‌ த்‌ 
மொழி : 
குறிய்புரை : 


ஆதாரம்‌ 


மூதற்பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌. 

சக வருடம்‌ 1876; கி.பி. 1454. 

தமிழ்‌; எழுத்து: தமிழ்‌ 

திருமலையிலுள்ள பாபநாசத்தின்‌ கண்‌ 
அமைந்துள்ள திருநந்தவனத்தை 1ராமரிக்கும்‌ 
மநீராமதாசருக்கு திருமலைக்கோயில்‌ 
தானத்தார்‌ செய்துக்‌ கொடுத்த ஒரு 
ஒப்பந்தத்தைக்‌ கூறுகின்றது. ஒவர்‌ தன்‌ வயரில்‌ 
தினமும்‌ திருவேங்கடமுடையானுக்கு 
கிருப்போனகம்‌ அளிக்க ஆயிரம்‌ பணம்‌ கோயிற்‌ 
பண்டாரத்தில்‌ எசலுத்தியுள்ளார்‌. இதனை 
வாக்கராயன்‌ சந்தி முழந்தவுடனே இப்போனகம்‌ 
மலைக்கினிய நின்றான்‌ காலால்‌ (அளஷ்‌ 
சலுத்த வேண்டியது. படைத்த உணவை 
கொடையளித்தவருக்கும்‌, திருநந்தவனம்‌ பயிர்‌ 
செய்யும்‌ வைணவர்களும்‌ வாற வேண்டியது. 
கோயிற்‌ கணக்கு திருநின்ற ஊருடையான்‌ 
இதற்கு கைவயாப்பாமிட்டுள்ளார்‌. 

திருமலைக்‌ கல்வெட்டுக்கள்‌ - தொகுதி 1, 

எண்‌. 225 பக்கம்‌ 244, 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


35 
திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்ஸட்டூ 


இடம்‌ : முதற்‌ பிராகாரத்தின்‌ தெற்குச்‌ ௬வர்‌. 

காலம்‌ உ சக வருடம்‌ 1384; கி.10. 1462. 

அரசன்‌  : நரசிங்க ராயர்‌ 

ணாழி தமிழ்‌; எழுத்து : தமிழ்‌ 

குறிப்புரை : சந்திரகிரி ராஜ்யத்திலுள்ள சாத்தக்குடிக்குத்‌ 
தலைஹான மாணிக்க நாயினாரின்‌ மகனான 
கோனேரியும்‌ உலகளந்த வேளானும்‌ 
கோயிலுக்குச்‌ செய்துக்‌ கொடுத்த ஓர்‌ 
ஒப்பந்தத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகின்றது. 
நாராயணப்புறப்பற்றின்‌ கண்‌ அமைந்துள்ள 
சாத்தக்குடி மருதூரில்‌ வசிக்கும்‌ வாரிய 
கோபாலன்‌, சின்னன்‌, காரி, சிறுக்கோபாலன்‌ 
நால்வரையும்‌ (மேற்கண்ட இருவர்‌) 
திருவிளக்குக்குடிகளாக விட்டனர்‌. விட்ட 
நால்வரும்‌ ஆண்டு தோறும்‌ கோயிலுக்கு 
இரண்டூ மரக்கால்‌ ஹய்யை அனந்து அதற்காக 
சீயர்‌ கைவயுத்து ஓலையை வற்றுக்காள்ன 
வேண்டும்‌ என்றும்‌ கூறுகின்றது. 

திருமலைக்‌ கல்வைட்டுக்கள்‌ - தொகுதி : 2 எண்‌. 
12. பக்‌. 16-17. 


ஆதாரம்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


இடம்‌ 
காலம்‌ 


மொழி 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வட்டு 
: முதற்‌ பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌. 

: சக வருடம்‌ 1912; கி.பி. 1890. 

: தமிழ்‌; எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : திருமலைக்கோயில்‌ தானத்தார்‌ 


ஆதாரம்‌ 


திருமலையிலுள்ள அரிசரணாலையன்‌ 
தோட்டத்தை நிர்வகிக்கும்‌ முல்லைத்‌ 
திருவேங்கடஜீயருக்குச்‌ ஊய்துக்‌ கொடுத்த ஓர்‌ 
ஒப்பந்தத்தைக்‌ குறிப்பிடுகின்றது. திருமலையில்‌ 
உள்ள இறைவனும்‌, இறைவியும்‌ மார்கழி 
மாதத்தில்‌ திருப்பாவையிலுள்ள நடுப்பத்து 
மாட்டுகளைக்‌ கேட்க திருவோலக்கத்தில்‌ 
எழுந்தருளுங்கால்‌ அவர்களின்‌ உணவு 
படையலுக்கான தேவையான பொருட்களைப்‌ 
பெறுவதற்கும்‌ முநீகோவிந்தப்வருமாள்‌ 
திருப்பாவை பத்து நாட்கள்‌ கேட்டருளவும்‌, 
தேவையான பொருட்களை ஹறுவதற்கும்‌, 
சாத்துமுறை நாளன்று படைப்பதற்கு 
அப்பத்திற்குமாக வேங்கடசியர்‌ ஆயிரத்து 
இருநூற்று பணம்‌ அளித்துள்ளார்‌. 
இறைவனுக்குப்‌ படைத்த படையலில்‌ தனக்கும்‌ 
அரிசரணாலையன்‌ மடத்திற்கும்‌, 
தாநத்தார்க்கும்‌ அளித்து பின்னர்‌ திருச்சுகனூர்‌ 
சபையாருக்கும்‌, கோயில்‌ நிர்வாகிக்கும்‌, 
கோயில்‌ கணக்குக்கும்‌, பூசகருக்கும்‌ 
அளிக்கப்படவேண்டும்‌ என்றும்‌, தான்‌ இறந்த 
பிறகு இம்மடத்தை நிர்வகிக்கும்‌ ஏகாங்கி 
முநீவைஷ்ணவர்‌ வெற வேண்டும்‌ என்றும்‌ 
கூறப்பட்டுள்ளது. 

திருமலைக்‌ கல்வெட்டுக்கள்‌ - தொகுதி 1 எண்‌. 
187, பக்‌. 173-175. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


37 


அச்சுதராயரின்‌ திருமலைக்‌ கல்வெட்டு 


இடம்‌ : மூதற்பிராகாரத்தின்‌ வதன்‌ ௬வர்‌ 
குலம்‌ : விஜய நகரம்‌ அரசன்‌ : அச்சுதராயர்‌ 
காலம்‌ : சக வருடம்‌ 1455; ஸமாழி : தமிழ்‌ 

கி.ரி. 1533 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : நாகபாட்டரின்‌ மகனும்‌, இராயஸ அதிகாரியுமான 
இராமச்சந்திர தீட்சிதர்‌ தன்னுடைய பிறந்த 
நட்சத்திரமான ரோஹிணியன்று 
திருவேங்கடமுடையானுக்கு உணவு படைக்க 
5000 பணம்‌ ஈந்துள்ளார்‌. இப்படையலானது 
அச்சுதராயகோனேரிக்‌ கரை என்ற 
இடத்திலுள்ள மண்டபத்தில்‌ இறைவன்‌ ஏறி 
அருளுங்கால்‌ படைக்கப்பட வேண்டும்‌. 
இக்ககாடையைர்‌ வாற்றுக்காண்ட கோயில்‌ 
தானத்தார்‌ இதனை கோயிலுக்கு உரிமையான 
நிலங்களிலுள்ள ஏரி குளங்களில்‌ முதலீடூ 
செய்தனர்‌. இதனால்‌ பெறப்படும்‌ 
விளைச்சலிலிருந்து இவ்வுணவுக்குத்‌ 
தேவையானப்‌ ஸஊாருட்களைப்‌ வற்று பின்னர்‌ 
படைத்த உணவினை பலருக்கும்‌ பகிர்ந்தளிக்க 
வேண்டும்‌ என்கிறது இக்கல்வெட்டு. 

ஆதாரம்‌ : திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 
தொகுதி 4. எண்‌. 24. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


38 


கிருஷணதேவராயரின்‌ திருமலை கன்னட 


குலம்‌ 


காலம்‌ 


குறிப்புரை 


ஆதாரம்‌ 


கல்வெட்டு 


: முதற்பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌ 
: விஜயநகரம்‌ அரசன்‌: கிருஷ்ணதேஹாயர்‌ 
: சக வருடம்‌ 1454; வமாழி : கன்னடம்‌ 

கி.பி. 1512 எழுத்து: கன்னடம்‌ 


3: கிருஷ்ண தேஹாயரின்‌ வாயிழ்‌ காவலாளியான 
நரசய்யனும்‌ அவரது சகோதரர்களான 
திம்மய்யன்‌ மற்றும்‌ நரசய்யனும்‌ எப்போதும்‌ 
திருவேங்கடநாதனை வழிபடுபவர்கள்‌. 
இவர்களின்‌ தாயார்‌ பசவம்மாவும்‌ 
இவ்விறைவனை வழிபடுகிறார்‌. 

: திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 
தொகுதி 3. எண்‌. 26. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


இம்‌ ்‌ 
காலம்‌ ்‌ 
ஸாரி ்‌ 
குறிப்புரை : 


ஆதாரம்‌ : 


39 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வைட்டு 


முதற்‌ பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌. 

சக வருடம்‌ 1301; கி.பி. 18779 

தமிழ்‌; எழுத்து : தமிழ்‌ 

திருமலையில்‌ விழா நடக்கும்‌ திருநாட்களில்‌ 
இரண்டாம்‌ நாளில்‌ இறைவன்‌ மலைக்கினிய 
வருமாளுக்கு அஹது நாச்சிமாரும்‌ அங்குள்ள 
அழகப்பிரானார்‌ திருப்பூமண்டயத்தில்‌ வந்துத்‌ 
தங்குங்கால்‌ அவர்களுக்கு உணவு படைக்கத்‌ 
தேவையான பொருள்களுக்காகவும்‌, 
அவர்களின்‌ நீராட்டலுக்கு வேண்டும்‌ 
எாருட்களுக்காகவும்‌ திருப்பதி 
முூீவைணவரான திருக்கலிகன்றிதாஸர்‌ 
கோயில்‌ கருவூலத்தில்‌ நானூற்று ஐம்பது பணம்‌ 
செலுத்தியுள்ளதைக்‌ கூறுகின்றது 
இக்கல்ஸைட்டு. கோயில்‌ கணக்கு திருநின்றஊர்‌ 
உடையான்‌ இதற்கு கைவயாப்பாமிட்டுள்ளார்‌. 
திருமலைக்‌ கல்வவட்டுக்கள்‌ - தொகுதி : ஒன்று 
எண்‌. 184. பக்‌.170-171. 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





இடர்‌ 
காலம்‌ 


மாழி 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வளட்டு 
: முதற்‌ பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌. 

: சக வருடம்‌ 1366; கி.பி. 1444 

: தமிழ்‌; எழுத்து: தமிழ்‌ 


குறிப்புரை : திருமலைத்தானத்தாம்‌ சந்திரகிரியிலுள்ள 


ஆதாரம்‌ 


தேவரசர்‌ மகனான . மல்லண்டையர்க்குச்‌ 
செய்துக்‌ கொடுத்த ஓர்‌ ஒப்பந்தத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறுகின்றது. இவர்‌ தன்‌ வாயரில்‌ தினமும்‌ ஒரு 
சந்தி வேளையில்‌ திருவேங்கடமுடையானுக்கு 
உணவ அளிக்க கோயிலுக்கு உரிமையான ராடி 
என்ற கிராமத்திலுள்ள நிலத்திற்கு நீர்‌ பாய ஒரூ 
ஆறு வெடடூவித்துள்ளார்‌. இதனால்‌ வினைந்த 
விளைச்சலில்‌ உணவுக்கு கிருப்போனகம்‌) 
தேவையான ருட்களைம்‌ வற்று உணவு 
படைக்க வேண்டும்‌ என்றும்‌, படைத்த உணவு 
வகைகளை மல்லண்டையருக்கும்‌ மற்ற 
அடியார்களுக்கும்‌ வழிபாட்டு வேளையில்‌ 
வழங்க வேண்டும்‌ என்று கூறுகின்றது. கோயில்‌ 
கணக்கு திருநின்ற ஊருடையான்‌ 
இவ்வேற்பாட்டற்கு ஒப்புதலளித்துள்னார்‌. 

: திருமலைக்‌ கல்‌வட்டுக்கள்‌-தொகுதி : ஒன்று, 
எண்‌. 1977.பக்‌. 187-188. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


குலம்‌ 


காலம்‌ 





40-, 
திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டு 


: மூதற்பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌ 
: விஜய நகரம்‌ அரசன்‌ : சாளுவ நரசிம்மர்‌ 
: சக வருடம்‌ 1898 வாழி : தமிழ்‌ 

கி.பி. 1476 எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : இக்கல்‌எவட்டானது திருமலை தானத்தார்‌ 


ஆதாரம்‌ 


திருமலைக்கோயிலுக்குச்‌ சொந்தமான 
மாலைக்கினிய நின்றான்‌ திருநந்தவனத்தின்‌ 
மேலானரான கேோப்பய்யனுக்குச்‌ செய்துக்‌ 
சகாடுத்த உறுதிப்பாட்டை கூறுகிறது. இவர்‌ 
நித்தமும்‌ தன்‌ பேரால்‌ இறைவனுக்கு 
திருப்போனகம்‌ வழங்கியருன கோயிற்‌ 
பண்டாரத்தில்‌ ஆயிரம்‌ நற்பணம்‌ 
செலுத்தியுள்ளார்‌. இதனைக்‌ கோயிலுக்குச்‌ 
சொந்தமான நிலத்திலுள்ள ஏரி 
வாய்க்கால்களிட்டு இதனால்‌ விளையும்‌ 
ஊாருள்களை பண்டாரத்தில்‌ இட்டு உணவாக்கி 
இறைவனுக்குப்‌ படைத்த பின்னர்‌, அதில்‌ 
கொடையாளி வாறும்‌ நான்கில்‌ ஒருபகுதி 
திருமலை திருப்பதியிலுன்ள இராமாநுஜ 
கூடத்திற்கும்‌ வாறுப்பாளியான கந்தாடை 
இரமமாநுஜ அய்யங்காரின்‌ சிஷ்யர்கள்‌ வாற 
வேண்டியது என்றும்‌ குறிப்பிடுகின்றது. 

: திருமலை திருப்பதி கல்வெட்டுக்கள்‌ 


தொகுதி 2. எண்‌. 66. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


இடம்‌ 
காலம்‌ 
அரசன்‌ 
வாழி 


41 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வாட்டு 
: முதற்‌ பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌. 

: சக வருடம்‌ 1389; கி.1ி. 1467 

: நரசிங்கதேவ மஹுூராயர்‌ 

: தமிழ்‌; எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : திருமலை தானத்தார்‌ அரசர்‌ சாளுவ குண்டைய 


ஆதாரம்‌ 


தேவ மகாராஜ உடையரரின்‌ 1கணரன நரசிங்க 
தேவமகாராசாவிற்கு எசய்துக்‌ எகாடுத்த ஓர்‌ 
ஒப்பந்தத்தைப்‌ பற்றி விவரிக்கின்றது. இவர்‌ தமது 
கொடையாக கோயிலுக்கு வஞ்சிபாக்கம்‌, 


மல்லிமாலை, எசறுலக்கூர்‌, பீமபுரம்‌, 
வாளால்மண்‌ ாண்டான்‌ என்ற ஐந்து 
கிராமங்களும்‌ அளித்துள்ளார்‌. 


திருவேங்கடமுடையானுக்கு முப்பது சந்தியிலும்‌ 
அப்பம்‌, திருக்கண்ணாமடை, சுகியன்‌ போன்ற 
உணவ வகைகளைப்‌ படைக்க ஹய்‌, சர்க்கரை, 
பாயறு, மிளகு, தேங்காய்‌, தயிர்‌, காய்வகைகளை 
கொடையாக அளிக்கப்பட்ட ஐந்து 
கிராமங்களிலிருந்து வரும்‌ முதலை வைத்து 
இப்வாருட்களைப்‌ வாற்றுக்காண்டு உணவு 
வகைகளைத்‌ தயாரித்து படைக்க வேண்டும்‌. 
இவ்வாறு இறைவனுக்கு அளிக்கப்பட்ட உணவு 
வகைகளை யாருக்கல்லாம்‌ பகிர்ந்து 
அளிக்கப்பட வேண்டும்‌ என்ற விதிமுறைகளை 
இயம்புகின்றது. கறிகாயை சமைத்திடும்‌ 
அந்தணருக்கு மாதம்‌ ஒன்றுக்கு பன்னிரண்டு 
பணம்‌ அளிக்கப்பட வேண்டூம்‌ என்றும்‌ 
கூறுகிறது. 
: திருமலைக்‌ கல்வெட்டுக்கள்‌ - தொகுதி : 2 

எண்‌. 34. பக்‌. 57-58. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


காலம்‌ 


மொழி 





42 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்வட்டு 


: முதற்‌ பிராகாரத்தின்‌ தென்‌ சுவர்‌. 
: சக வருடம்‌ 1890; கி.1ி. 1468 
: தமிழ்‌ எழுத்து : தமிழ்‌ 


குறிப்புரை : திருமலை தானத்தார்‌ கோயில்‌ கணக்குப்‌ 


ஆதாரம்‌ 


பிள்ளையான ஆதியூரூடையார்‌ 
சதாசிவநயினார்‌ கோவிந்தற்குச்‌ செய்துக்‌ 
கொடுத்த ஓர்‌ ஒப்பந்தத்தைக்‌ கூறுகின்றது. இவர்‌ 
தினமும்‌ இறைவன்‌ 
திருவேங்கடமுடையானுக்குத்‌ திருப்போனகம்‌ 
உணவு படைப்பதற்கு கோயில்‌ பண்டாரத்தில்‌ 
ஆயிரம்‌ பணம்‌ எசலுத்தியுள்ளார்‌. இதிலிருந்து 
வளரும்‌ வட்டியிலிருந்து உணவுப்‌ வ௱ருட்களான 
நெய்‌, பயறு, தயிர்‌, உப்ப, மிளகு வற்று 
உணவாக்கி இறைவனுக்கு படைக்க வேண்டும்‌. 
பின்னர்‌ இவ்வுணவு நாலில்‌ ஒரு பாங்கை நல்லா 
வங்கடவாணன்‌ பெறுவதற்காகவும்‌ 
மீதமுள்ளதை வழக்கம்‌ போல்‌ பகிர்ந்தளிக்க 
வேண்டும்‌ என்கிறது. 


: திருமலைக்‌ கல்வவட்டுக்கள்‌- தொகுதி : 2 


எண்‌. 317. பக்‌. 63-64. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


இடம 
காலம்‌ 
அரசன்‌ 
மொழி 


43 
திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்‌வவட்டு 
முதற்‌ பிராகாரத்தின்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


சகாப்தம்‌ 1385; கி.பி. 1463 
சாளுவ குண்டூராச உடையார்‌ 


3 தமிழ்‌; எழுத்து: தமிழ்‌ 


குறிப்புரை : அரசம்‌) சாளுவ குண்டூராஜாவின்‌ மகனான 


ஆதாரம்‌ 


திம்மாராச உடையாற்கு திருமலை தானத்தார்‌ 
செய்துக்‌ ககாடூத்த ஓர்‌ ஒப்பந்தத்தைர்‌ பற்றிக்‌ 
கூறுகிறது. இவர்‌ நரசிங்க ராஜ உடையாரின்‌ 
தன்மமாக இறைவன்‌ 
திருவேங்கடமுடையானுக்கு தினமும்‌ 
நான்குமுறை திருப்போனகம்‌ உணவு 
படைப்பதற்கு சிருபா1உ என்ற கிராமத்தில்‌ ஒரு 
கால்வாய்‌ வவட்டிவித்து அந்தக்‌ கோயிலுக்கு 
உரிமையான அவிலாலியில்‌ உள்ள நிலத்திற்கு 
நீர்‌ பாயவிட்டு அதனால்‌ வளரும்‌ பயிரை கோயிற்‌ 
பண்டாரத்தில்‌ முதலாகச்‌ ஈலுத்தி அதனை 
இறைவன்‌ திருவேங்கடமுடையானுக்கு 
திருப்போனகம்‌ அமுது படைப்பது என்றும்‌, 
அவ்வாறு படைத்த உணவை கொடையாளின்‌ 
அறமாக கோயில்‌ திருநந்தவனம்‌ பயிர்‌ 
செய்துள்ள அடியாரும்‌, தானத்தாரும்‌ பகிர்ந்து 
கொள்ள வேண்டும்‌ என்ற ஒப்பந்தத்தைக்‌ 
கூறுகின்றது. 

திருமலைக்‌ கல்வவட்டூக்கள்‌ - தொகுதி : 2. 
எண்‌. 17. பக்‌.22-25. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


கிஷ்‌ 


திருமலைத்‌ தமிழ்க்‌ கல்‌வவட்டு 


குலம்‌ 
காலம்‌ 


குறிப்புரை : 


ஆதாரம்‌ 


 மூதற்பிராகரத்தின்‌ ஷன்‌ சுவர்‌ 
: விஜய நகரம்‌ அரசன்‌ : சாளுவ நரசிம்மர்‌ 
: சக வருடம்‌ 1890 வாழி : தமிழ்‌ 


கி.பி. 1468 எழுத்து : தமிழ்‌ 


திருமலைத்‌ தானத்தார்‌ அழகிய மணவாள சீயர்‌ 
மாணாக்கரான கந்தாடை ராமாநுஜ 
அய்யங்காருக்கு செய்துக்‌ கொடுத்த ஓர்‌ 
ஒப்பந்தத்தைக்‌ குறிக்கின்றது. இவர்கோயிலுக்கு 
உரிமையான திருவேங்கட நல்லூரில்‌ ஓர்‌ ஏரியை 
எவட்டிவித்தார்‌. இதிலிருந்து விளையும்‌ 
பொருட்களை தினமும்‌ மாலையில்‌ 
இறைவனுக்கு தயிர்‌ சாதம்‌, வாறித்த கறி, 
எலுமிச்சை சோறு வெற்றிலை போன்ற உணவு 
வகைகள்‌ தயாரித்து பின்னர்‌ அதனை 
ஆழியிலிருந்து சித்திரைத்திங்கள்‌ ஏழுநாட்களில்‌ 
இறைவனுக்கு படைக்கப்பட வேண்டும்‌. சாத்தாத 
முநீவைஷ்ணவர்கள்‌ இதிலிருந்து ஆறு அப்பம்‌ 
வாற வேண்டியது. மேலும்‌ தயிர்சாதம்‌ தயாரிக்க 
நாற்பது பசுக்கள்‌ அளிக்கப்பட்டூள்ளது. 
இறைவன்‌ குளியலுக்கு சந்தனமும்‌ நல்க 
வேண்டும்‌ என்கிறது இக்கல்வெட்டு. 


: திருமலை திருப்பதி கல்ஷட்டுக்கள்‌ 


தொகுதி 2. எண்‌. 38. 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 











க்கள்‌ 


ட்டு 


ல்வெ 


நிலைய க 


ந்த 


திருமலை ஆன 








க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 








திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








NE ம தகதக 

யூ ho, SAY 
AT 
மு 


க்கள்‌ 


கு 
| 
ம] 
டூ 
“ட 
6 
3 
i 
6 
6. 
இ. 
A 
ஜி 
6 
6 
4 
ஐ 
ட 





க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 











திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 





க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 








க்கள்‌ 


ட்டு 


ந்த நிலைய கல்வெ 


திருமலை ஆன, 








திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 











க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 











க்கள்‌ 


ட்டு 


ல்வெ 


திருமலை ஆனந்த நிலைய ௧ 








க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 








த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 


னந 


திருமலை ஆ 





க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 











திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 











6 
ழீ 
A 
வூ 
| 
ய] 
ட 
ட 
மீ 
3 
6 
6 
படர 
மி 
ன 
6 
| 
6 
6 
5 
2] 
ட 











திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








க்கள்‌ 


க 
J 
[ய 
G 
Z 
ட்‌ 
3 
2 
6 
வ்‌ 
ரி 
Aa 
ஷி 
9 
6 
q 
2] 
ஷ்‌ 











திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








மலை னந்‌ லைய கல்வெட்டுக்கள்‌ 
திரு ஆனந்த 








திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








மலை னர்‌ லைய கல்வெட்டுக்கள்‌ 
௫ ஆனந்த 





திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 











திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








திருமை ர்‌ 
ல ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 











திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 








க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 














க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 








க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 











திருமை 
ல ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 











திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 











க்கள்‌ 


திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டு 








திருமலை ஆனந்த நிலைய கல்வெட்டுக்கள்‌ 











மலை னர்‌ லைய கல்வெட்டுக்கள்‌ 
௫ ஆனந்த 











